திருவாவடுதுறை யாதன வெளியீடு - 15 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


ஸ்ரீ மாதவச்‌ சிவஞானசுவாமிகள்‌ 
மொழிபெயர்த்த து. 


இருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை 
ஆதினத்து இருபதாவது 
மகா. சந்திதானமாக எழுந்தருளியிருக்கும்‌ 
ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாணதேசிக பரமாசாரிய 
சுவாமிகள்‌ 


, துறைசையாதீன வெளியீடு:- 15 
; சிவமயம்‌ 
.. திருக்கயிலாயபரம்பரைத்‌ திருவாவடுதுறை யாதீனத்துத்‌ ' 
தீராவிடமாபாடியகாரராகிய ஸ்ரீமாதவச்சிவஞான 
சுவாமிகள்‌ மொழிபெயர்த்தருளிய 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


வ்‌ இது 
ஷே ஆதீனத்து : 
20-ஆவது மகாசந்கிதானம்‌ 
ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாணதேசிக சுவாமிகளவர்கள்‌ 


கட்டளைப்படி. s 


. . ழே ஆதீனத்து வித்துவான்‌ 
மதத வி. சிதம்பர ராமலிங்கம்‌ பிள்ளையால்‌ 
| பல பிரதிகள்‌ கொண்டு பரிசோதித்துச 


பதிப்பிக்கப்‌. பெற்றது. 


| 
ச்‌ சென்னை, கபீர்‌ அச்சுக்கூடத்திற்‌ 
௯ வியஸ்‌ தை மீ ௧௭-ம்‌௨ 


உரிமை பதிவு 
| உத்ர VY AS 


விஷயசூசிகை 


பிரகரணம்‌ பக்கம்‌ 
1. தேகப்பிரகரணம்‌ ஸ்க 2 
2. தத்துவப்‌: பிரகரணம்‌ க 3. 
1. போக்கிய காண்டம்‌ க ன்‌ 
11. போசயித்திருகாண்டம்‌ த 3 
ரம்‌. பிரேரகாண்டம்‌ ' வண்‌ 9 
3. அத்துவாப்பிரகரணம்‌ 15 
4 ஆத்மப்பிரகரணம்‌ oes 17 
- 5. பந்தப்பிரகரணம்‌ த: 
6. சாஸ்திரப்பிரகரணம்‌ ௧௧ 20 
7. திக்ூப்பிரகரணம்‌ க 


Printed at KABEER PRINTING WORKS, Triplicgne, Madras MS 524 
,and Published by 5, Kalyanasundara Iyer, P..I. C, No. Ms, 376 


உ 
.... சிவமயம்‌ 
முன்னுரை 
கயிலாய பரம்பரையிற்‌ சிவஞான போதநெறி காட்டும்‌ வெண்ணை 
யமில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்ததிக்கோர்‌ மெய்ஞ்ஞான 
[பாது வாகிக்‌ 


குயிலாரும்‌ பொழிற்றிருவா வடுதுறைவாழ்‌ குருகமச்சி 
[வாயதேவன்‌ 


-சமிலாதி ! ம்ரபுடையோன்‌ நிருமரபு நீடுழி தழைக மாதோ, 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை என்னும்‌ நூல்‌ வடமொழியிலே 
சர்வாத்ம சம்பு சிவாசாரியராலே அருளிச்‌ செய்யப்பட்டது. 
இது வடமொழிச்‌ சித்தாந்தப்‌ பிரகாசிகையின்‌ இறுதியில்‌ 
- வரும்‌, 
“gfe என்னன எ னான | எளி: 
எனன BIT ௭௭ எள ” 
என்னும்‌ சுலோகத்தாலும்‌, தமிழ்‌ மொழி பெயர்ப்பில்‌ 
தூல்வழி முதலாயின கூறுமிடத்துச்‌ 


சைவா கமத்தின்‌ மெய்யுணர்‌ காட்சி 

யருட்சர்‌ வான்ம சம்புவா சிரியன்‌ 

றருசித்‌ தாந்தப்‌ பிரகா சிகையினை 

யம்முறை மொழிபெயர்த்‌ தறைகுவன்‌ 
செம்மனத்‌ தமிழோர்‌ தெளிதரற்‌ பொருட்டே 


"எனவரும்‌ செய்யுளானும்‌ அறியப்படும்‌. இந்‌ நூலாசிரியர்‌ 
பெங்ரை போக்குமிடத்துச்‌ சோமசம்பு ஞானசம்பு 
்‌ முதலிய ஆசிரியர்கள்‌ போலச்‌ சம்பு பரம்பரையில்‌ வந்த 
வராயிருத்தல்‌ கூடுமென்பது ஊகிக்கப்‌ படுகிறது. 
இவரைக்‌ குஸித்தசவேறு வரலாறு தெரிந்திலது. சவ 
ஞான பாடியத்தில்‌ ஸ்ரீமத்‌ மாதவச்‌ சிவஞான சுவாமிகள்‌ இந்‌ 


iv சித்தாந்தப்‌ பிரகாசிகை 
மூலாசிரியரைப்‌ பிரமாணவாசிரியராக எடுத்தாண்டிருப்‌ 
பது இவரது பெருமையை விளக்கும்‌. 
இக்‌ நூலிலே சைவ சித்தாந்தம்‌ கற்கப்‌ புகுவார்‌ 
முதலிலே அறியவேண்டிய. தத்துவங்கள்‌, அவற்றின்‌ 
தோற்றம்‌, அத்துவாக்களின்‌ விவரம்‌, தீக்ஷையின்‌ பேதம்‌, 
சாத்திரங்களின்‌ வகைகள்‌, அவைகளிற்‌ சொல்லப்படும்‌ 
விஷயங்கள்‌, சிவாகமங்களின்‌ விசேஷம்‌ முதலிய பல: 
விஷயங்கள்‌ விளக்கப்படுகன்றன. வடமொழியிலே 
தத்துவங்களை விளக்கும்‌ சிறு நூல்களாக இராமநாத தீபிகை, 
மத்தியார்ஜுநேச தீபிகை முதலிய பல நூல்களிருப்பினும்‌, 
-இநம்‌ நூலின்‌ சிறப்பினை யுத்தேசித்து, இதுவே சைவ 
சித்தாந்த சாஸ்திரப்‌ பிரவேசம்‌ செய்யும்‌ இளைஞர்கட்குப்‌ 
பாடம்‌ சொல்லப்பட்டு வந்தது. 

வடமொழிக்‌ கல்வி அருகிவரும்‌ கால நிலையைத்‌ திரு 
வுளங்கொண்டு திருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடு 
துறையாதீனத்துத்‌ திராவிட மாபாஷ்யகாரராகய ஸ்ரீமத்‌ 
மாதலச்‌ சிவஞான சுவாமிகள்‌ வடமொழிச்‌ சித்தாந்தப்‌ பிரகாச 
கையைத்‌ தமிழிலே மொழிபெயர்த்‌ தருளினார்கள்‌. நமது 
திருவாவடுதுறையா தீன பரம்பரையில்‌ இந்நூலே கைவ 
சாஸ்திர பாடம்‌ கற்கப்‌ புகுவோர்க்கு முதலிற்‌ கற்பிக்கப்‌ 
படுவது வழக்கம்‌. 

இத்‌ தமிழ்நூல்‌ சென்னை ரிப்பன்‌ பிரஸ்ஸிலும்‌, யாழ்ப்‌ 
பாணத்திலும்‌ நெடுநாள்‌ முன்னர்‌ அச்சிடப்பட்டன. 
1919-ம்ஞ்‌ விக்கிரம சிங்கபுரத்துச்‌ சிவஞான பக்த ஜன 
சபையார்‌ இதனை அச்சிடுமாறு என்னைப்‌ பணித்தனர்‌. 
அவர்கள்‌ இட்ட பணியைச்‌ சிரமேற்கொண்டு ஒருவாறு 
நூலைப்‌ பரிசோதித்து, விஷயங்களுக்‌ கேற்பப்‌ பிரகரணப்‌ 
பாகுபாடு செய்து நிறைவேற்றினேன்‌. -பின்பு இிருரெல்‌ 
வேலித்‌ தென்னிந்திய சைவ சித்தாந்த. _அூற்பதிப்புக்‌ கழக 
வெளியீடாக ஒரு பிரசுரம்‌ வந்தது. 


முன்னுரை Vv 


இந்த நிலைமையில்‌ இந்நூலைச்‌ செம்மையான முறை 
யில்‌ அச்சிட்டு உபகரிக்க வேண்டுமென்று திருக்கயிலாய 
பரம்பரைத்‌ திருவாவடுதுறை யாதீனத்து 20-ஆவது மகா 
சந்நிதானமாக விளங்கும்‌ ' ஹீ அம்பலவாண தேசிக 
சுவாமிகள்‌ திருவுளங்கொண்டு எனக்குக்‌ கட்டளை யிட்டரு 
ளினார்கள்‌. அவர்களது கருணை விசேடத்தால்‌ இப்பதிப்பு 
வெளிவருகின்றது. 

இந்நூலின்‌ அடிக்‌ குறிப்பில்‌ எடுத்தாண்ட நூல்க 
ளின்‌ விவரம்‌:--இரத்தினத்திரயம்‌, ஸ்ரீ காமிகாகமம்‌, சகஸ்‌ 
ராகமம்‌, சிந்தியாகமம்‌, சிவஞான சித்தியார்‌, சிவஞான 
பாடியம்‌, சிவப்‌ பிரகாசம்‌, சுருதி சூக்திமாலை, சோம 
சம்புபத்தி, தத்துவப்‌ பிரகாசம்‌, திருவாசகம்‌. 

இதனை ஆராய்ச்சி செய்தற்குக்‌ கிடைத்த பிரதிகள்‌ 
பல. அவற்றுள்‌ முக்கயமானவைகளை மட்டும்‌ குறிப்‌ 
யிடுகிறேன்‌ 2 

வடமொழி மூலப்பிரதிகள்‌ இ 


1. திருவாவடுதுறை யாதீனத்துக்‌ கையெழுத்துப்‌ 
பிரதி, 
2. யாழ்ப்பாணத்து அச்சுவேலி ஸ்ரீமத்‌ குமாரசாமிக்‌ 
குருக்களவர்கள்‌ எட்டுப்‌ பிரதி, 
8. திருவாவடுதுறை ஸ்ரீமத்‌ : சாமிநாத சிவாசாரி 
உய்ரவர்கள்‌ பிரதி, 
தமிழ்ப்‌ பிரதிகள்‌ 
ட்‌ யாழ்ப்பாணத்து அச்சுவேலி ஸ்ரீமத்‌: குமார 
சாமிக்‌ குருக்களவர்கள்‌ ஏட்டுப்‌ பிரதி, 
2. சென்னை ரிப்பன்‌ பிரஸ்ஸில்‌ பதிப்பிக்கப்பட்ட 
அச்சுப்‌ பிரதி. 
3. யாற்ப்பாண்த்தில்‌ பதிப்பிக்கப்பட்ட அச்சுப்‌ 
ட யிரதி, 


vi சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


£4. சிவஞான பக்த ஜன சடையார்‌ வெளியிட்ட 
அச்சுப்பிரதி, I 
5. திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகப்‌ பிரசுர அச்சுப்பிரதி, 
இந்த வெளியீட்டில்‌ என்‌ அறிவு சென்ற அளவில்‌ 
பாடத்தைச்‌ சுத்தம்‌ செய்து, இன்‌ நியமையாத இடங்‌ 
களில்‌ குறிப்புக்கள்‌ எழுதியிருக்கேன்‌. குற்றங்காணப்‌ 
படின்‌ பொறுத்தருளுமாறு அறிஞருலகத்தைப்‌ பிரார்த்‌. . 
திக்கிறேன்‌. 
திருவாவடுதுறை யாதீனத்தில்‌ என்றும்‌ அன்பும்‌ 
அபிமானமு முள்ள மகா மகோபாத்தியாய டாக்டர்‌ : 
பிரமஸ்ரீ உ. வே. சாமிநாத ஐயரவர்களது குமாரர்‌ பிரமஸ்ரீ எஸ்‌: 
கலியாணசுந்தர ஐயரவர்கள்‌ இதனைப்‌ பதிப்பிக்க உடன்பட்ட 
. பெருந்‌ தன்மைக்கு நன்றி செலுத்துகிறேன்‌. 
அணங்குஞ்‌ சமய நூற்றலைமை நுவலும்‌ தகைத்தாய்‌ நந்திமுனி 
கணங்கட்‌ களித்த சிவஞான போதக்‌ கதிநூ னெறிகாட்டிப்‌ 
பணங்கொ ளரவர்‌ துறைசையில்வாழ்‌ பஞ்சாக்‌ கரதே சகன்‌ 
[மலர்த்தாள்‌ 
வணங்க வழுத்த மனத்திருத்த வாய்த்த பிறப்பை வாழ்த்துவாம்‌. 


திருவாவடுதுறை | வி. சிதம்பர ராமலிங்கம்‌ பிள்ளை 
24—1—1947 . ஆதீன வித்துவான்‌. 


உ 
சிவமயம்‌ 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை. 


கடவுள்‌ வாழ்த்து 

வணங்கி வாழ்த்தி மதிப்பரும்‌ பொருளை 

- வணங்கி வாழ்த்தி மதித்துமன்‌ பெரிதே, (௧) 
இயங்கியற்‌ பொருளு நிலையியற்‌ பொருளும்‌ 
படைத்துடன்‌ விராய்ப்பசு பாச மாற்றிய 
முப்புரப்‌ பகைஞன்‌ முழங்குகழ னோன்றாண்‌ 
மெய்ப்படப்‌ பரசுதும்‌ வீடுபெறற்‌ பொருட்டே.(௨) 


நூல்வழி முதலாயின 
சைவா கமத்தின்‌ மெய்யுணர்‌ காட்சி 
யருட்சர்‌ வான்ம சம்புவா சிரியன்‌ 
றருசித்‌ தாந்தப்‌ பிரகா சிகையினை 
யம்முறை மொழிபெயர்த்‌ தறைகுவன்‌ 
செம்மனத்‌ தமிறோர்‌ தெளிதரற்‌ பொருட்டே.(௩) 


1. இது, “ஏ ஏறிட ௭௭ எள்‌ | 
என்னக்‌ வின்‌ விரண்டு” 
என முதனூலில்‌ வருவதன்‌ மொழிபெயர்ப்பு. அச்‌ 
சுலோகம்‌ சகஸ்ராகமத்தில்‌ ராத்திரியந்தக பூஜாவிதி பட 
லத்திற்‌ காணப்படுகின்றது. அதனையே ஸ்ரீ சர்வாத்ம சம்பு 
சிவாசாரியர்‌ தமது நூலின்‌ முதலில்‌ கடவுள்‌ வாழ்த்‌ ' 
தாக அமைத்துக்கொண்டார்‌. 


2 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


.. சிறப்புப்பாயிரம்‌ 
வடநூற்‌ கடலும்‌ தென்றமிழ்க்‌ கடலு 
முழுதுணர்ந்‌ தருளிய முனிவரன்‌ றுறைசை 
வாழ்சிவ ஞான மாதவன்‌ முன்னூற்‌ 
சித்தார்‌ தப்பிர காசிகை சிறந்திட 
மொழிபெயர்த்‌ தருளினன்‌ றென்மொழி யாக 
மருளகன்‌ நெம்மனோர்‌ மதிபெறற்‌ பொருட்டே. 


நூல்‌ 
க. தேகப்பீரகரணம்‌ 

ஈண்டுச்‌ 1சாதிகுலம்‌ பிறப்பு முதலியவற்றான்‌ அபி 
'மானஞ்‌ செய்தற்கு இடமாகிய இந்தத்‌ தூலதேகம்‌ 
பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம்‌ என்னும்‌ இவ்‌ 
வைந்துங்‌ கூடிப்‌ பரிணமித்தது. இந்தத்‌ தூலதேகத்‌ 
தில்‌ முன்செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஈடாகிய, 
வேதியர்‌ முதலாகிய சாதியும்‌ வடிவும்‌ அழகும்‌ இந்தி 
ரிய வலிமையும்‌ பெற்று வரையறைப்படும்‌ ஆயுளும்‌ 
வரையறைப்படும்‌ போகமும்‌ உடையவனாய்‌ உடம்‌ 
பிற்கு வேறாய்‌ உடம்பினாற்‌ செய்யப்படும்‌ புண்ணிய 
பாவங்களுக்கு இடமாய்‌ நித்தனாய்‌ அருவாய்‌ வியாபக 
னாய்‌ ஞானக்கிரியா சொரூபியாய்‌ ஆணவம்‌ கான்மியம்‌ 
மாயேயம்‌ வைந்தவம்‌ திரோதசத்தி என்னும்‌ ஐவகைப்‌ 

1. முதனூலில்‌ “88 என்தன வட்‌ 
ன எனச்‌ சாதிகுல முதலியவற்றால்‌ என்று 
கூறியிருப்ப, இங்கே “சாதி குலம்‌ பிறப்பு முதலிய 
வற்றால்‌ எனக்‌ கூறியது திருவாசகத்து வரும்‌ “ சாதிகுலம்‌ 
பிறப்பென்னுஞ்‌ சுழிப்பட்டு ” (கண்டபத்து, ௫) என்னும்‌ 
;திருவாக்கைப்‌ பின்பற்‌ நியதாகும்‌. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை ம 


பாசத்தாற்‌ கட்டுண்டு போக்குவரவுடையனாம்ப்‌ புரு ' 
டன்‌ என நிற்பவன்‌ ஆன்மா, 

இந்த ஆன்மா போகம்‌ நுகர்தற்குக்‌ கருவியாகிய 
சூக்கும தேகம்‌ பிருதிவிமுதல்‌ கலை ஈறாகிய முப்பது 
தத்துவங்களான்‌ ஆக்கப்பட்டு ஆன்மாக்கள்தோறும்‌ 
வெவ்வேறாய்‌ ஆயுள்‌ முடிவின்‌ முன்னுடம்புவிட்டு 
மற்றோருடம்பெடுத்தற்கு ஏ.துவாயிருக்கும்‌. 


௨. தத்துவப்பிரகரணம்‌ 
ந போக்கிய காண்டம்‌ 

இவ்விருவகை யுடம்பிற்கும்‌ ஏதுவாகிய தத்துவங்‌ 
களின்‌ பெயரும்‌ தொழிலும்‌ தோன்று முறைமையும்‌ 
எவ்வாறென்னில்‌ :-- 

பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம்‌ என்னும்‌ 
ஐந்து தத்துவங்களுக்கும்‌ பூதம்‌ என்று பெயர்‌,, இவற்‌ 
நிற்கக்‌ காரணமான கந்தம்‌ இரதம்‌ உருவம்‌ பரிசம்‌ 
சத்தம்‌ என்னும்‌ ஐந்து தத்துவங்களுக்கும்‌ தன்மாத்‌ 
நிரை என்று பெயர்‌. இந்தப்‌ பத்தும்‌ காரியம்‌ எனப்‌ 
படும்‌. 

வாக்கு பாதம்‌ பாணி பாயுரு உபத்தம்‌ என்னும்‌ 
ஐந்து தத்துவங்களுக்கும்‌ கன்மேந்திரியம்‌ என்று 
பெயர்‌. இவற்றின்‌ தொழில்‌ முறையே வசனமும்‌ 
கமனமும்‌ தானமும்‌ விசர்க்கமும்‌ ஆனந்தமுமாம்‌, 
சோத்திரம்‌ தொக்கு சட்சு சிங்நுவை ஆக்கிராணம்‌ 
என்னும்‌ ஐந்து தத்துவங்களுக்கும்‌ ஞானேந்திரியம்‌ 
என்று பெயர்‌. இவற்றின்‌ தொழில்‌ முறையே !சத்த 

1. *ன்மா£த்திரை வடிவாகிய சத்தம்‌ முதலியன 
வேறு ; ஞானேந்திரியங்களால்‌ அறியப்படும்‌ சத்தம்‌ முத 

614—2 


4 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


மும்‌ பரிசமும்‌ உருவமும்‌ இரதமும்‌ கந்தமும்‌ என்னும்‌ 
இவற்றை அறிதலாம்‌. இந்த வாக்கு முதலிய கன்மேக்‌ 
திரியம்‌ ஐந்தும்‌ சோத்திர முதலிய ஞானேந்திரியம்‌ 
ஐந்தும்‌ ஆகப்‌ பத்தும்‌ கரண மெனப்படும்‌. 

மனமும்‌ அகங்காரமும்‌ புத்தியும்‌ என்னும்‌ மூன்று 
தத்துவமும்‌, உடம்பின்‌ புறத்துச்‌ சென்று புலன்களை 
நுகர்விக்கும்‌ சோத்திரமுதலிய இந்திரியங்களைப்‌ 
போல, அகத்து நின்று தொழிற்படுத்துதலான்‌ 1இம்‌ 
மூன்றிற்கும்‌ அந்தக்கரணம்‌ என்று பெயர்‌. இவற்றுள்‌ 
லியன வேறு; சிவஞான சித்தியார்‌ 11, 64-ம்‌ திருவிருத்தத்‌ 
திற்கு ஸ்ரீமத்‌: மாதவச்‌ சிவஞான சுவாமிகள்‌ அருளிய 
உரை அறியத்தக்கது. 

1. அந்தக்கரணம்‌ நான்கென்‌றிருப்ப, இங்கே மனம்‌ 
அகங்காரம்‌ புத்தி யென்னும்‌ மூன்றைமட்டும்‌ அந்தக்‌ 
கரணமென்றது மனம்‌ ஒன்றுதானே சிந்திக்கும்‌ அவஸ்‌ 
தையிற்‌ சித்தமாய்‌ நிற்குமாதலின்‌. “ பயனால்‌ வேறுபாடின்‌ 
மையின்‌, மனமே அவத்தை விசேடத்தாற்‌ சித்தமென 
விருத்திப்பட்டு நின்று அங்கனந்‌ தூக்கச்‌ இந்திக்கு 
மென்றுணர்க. இதனானே மனத்தின்‌ விருத்தியாகிய 
சித்தமொன்று உண்டென்பது பெற்றாம்‌. அஃது ஏனைத்‌ 
தத்துவங்கள்‌ போலப்‌ பரிணாமமன்மையின்‌, மனத்தின்‌. 
வேறாக வைக்கற்பாற்றன்று என்னுங்‌ கருத்தால்‌ “ சிந்தை 
நினை வையம்‌ வந்துதரு மனமொழிய வகுப்பொணாதே ” 
(சிவப்பிரகாசம்‌, பொது. ௩௧) என்றார்‌ புடை நூலாசிரி 
யரும்‌ ;....ஃஃஃ இதனாலே அந்தக்கரணம்‌ கமூன்றெனக்‌ 
கொண்டு குணதத்துவத்தை'மூலப்பகுதியின்‌ வேறு வைத்‌ 
. தெண்ணி மூலப்பகுதிக்குக்‌ கீழ்த்தத்துவம்‌ இருபத்துகான்‌ 
கெனத்‌ தொகை கொள்ளுவாரும்‌, குணதத்துவத்தை 
மூலப்பகுதியுள்‌ அடக்கி உபகரித்தற்‌ சிறப்புப்பற்றிச்‌ 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 5 


மனத்தின்‌ தொழில்‌ ஒரு பொருளைச்‌ சங்கற்பித்தலும்‌ 
சோத்திரமுதலிய இந்திரியங்களைப்‌ .புறத்தே விடயங்‌ 
களிற்‌ செலுத்தலுமாம்‌. அகங்காரத்தின்‌ தொழில்‌ 
௮பிமானஞ்‌ செய்தலும்‌ பிராணன்‌ முதலிய வாயுக்களை 
இயக்குதலுமாம்‌. புத்தியின்‌ தொழில்‌ ஒரு பொருளைத்‌ 
துணிதலாம்‌; துணிதலாவது இஃது இப்பி அன்று, 
வெள்ளியே என்று நிச்சயித்தலாம்‌. ஆக இங்ஙனம்‌ 
கூறப்பட்ட தத்துவங்கள்‌ இருபத்துமூன்று, 
இவற்றுள்‌ நிச்சயித்தற்குக்‌ காரணமான புத்தி 
தத்துவத்தினின்றும்‌ சாத்துவிகம்‌ இராசதம்‌ தாமதம்‌ 
என்னும்‌ வேறுபாட்டான்‌ மூவகைத்தாகிய அகன்‌ 
காரம்‌ தோன்றும்‌. இதனுள்‌ சாத்துவிக அகங்காரத்தி 
னின்றும்‌ மனமும்‌ சோத்திரமுதலிய ஞானேந்திரியம்‌ 
ஐந்தும்‌ தோன்றும்‌. இராசத அகங்காரத்தினின்றும்‌ 


டவலை 
சித்தத்தை மனத்தின்‌ வேறு வைத்தெண்ணி அந்தக்‌ 
கரணம்‌ கான்கெனக்‌ கொண்டு மூலப்பகுதிக்குக்‌ &ழ்த்‌ 
தத்துவம்‌ இருபத்து நான்கெனத்‌ தொகை கொள்ளு 
வாரும்‌, சித்தமும்‌ மனமும்‌ ஒன்றாக வைத்து மூலப்பகுதி 
யையும்‌ குணதத்துவத்தையும்‌ ஒன்றாக வைத்தெண்ணி 
இருபத்துகாலார்‌ தத்துவம்‌ மூலப்பகுதி யெனத்‌ தொகை 
கொள்ளுவாருமெனப்‌ பலதிறத்தர்‌ ஆசிரியர்‌. அவையெல்‌ 
லாம்‌ பொருளான்‌ வேறுபாடின்மையின்‌, தம்முள்‌ முர 
ணாமையறிக ” எனச்‌ சிவஞானபாடியத்து இரண்டாஞ்‌ 
சூத்திரத்து இரண்டாம்‌ அதிகரணத்து வருவதும்‌, 
மனம்‌ தோன்றி எதிர்ப்பட்டதொரு விடயத்தை ' 
இது யாதாகற்பாற்றெனச்‌ சித்தரூபமாய்‌ நின்று சிந்தித்‌ 
தும்‌” என்ச்‌ சிவீஞான சித்தியார்‌ 11. 60-ஆம்‌ இருவிருத்த 
வுரையில்‌ வருவதும்‌ அறியத்தக்கன. 


6 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


வாக்கு முதலிய கன்மேந்திரியம்‌ ஐந்தும்‌ தோன்றும்‌. 
தாமத அகங்காரத்தினின்றும்‌ கந்தம்‌ முதலிய தன்மாத்‌ 
திரைகள்‌ ஐந்தும்‌ தோன்றும்‌. கந்தம்‌ முதலிய தன்‌ 
மாத்திரைகள்‌ ஐந்தினின்றும்‌ முறையே பிருதிவி 
முதலிய பூதம்‌ ஐந்தும்‌ தோன்றும்‌. 
பூதங்களின்‌ தொழில்‌ முறையே தரித்தலும்‌ பதஞ்‌ 
செய்தலும்‌ சுடுதலும்‌ அவயவங்களைத்‌ திரட்டுதலும்‌ 
ஏனை நான்கு பூதத்திற்கும்‌ இடங்கொடுத்தலுமாம்‌. 
இவற்றுள்‌ பிருதிவிக்குச்‌ சத்தமும்‌ பரிசமும்‌ உருவமும்‌. 
இரசமும்‌ என்னும்‌ நான்கும்‌ பொதுக்குணம்‌ ; கந்தம்‌: 
ஒன்றும்‌ சிறப்புக்குணம்‌. அப்புவுக்குச்‌ சத்தமும்‌ பரிச 
மும்‌ உருவமும்‌ மூன்றும்‌ பொதுக்குணம்‌ ; இரசம்‌ ஒன்‌ 
அம்‌ சிறப்புக்குணம்‌. தேயுவுக்குச்‌ சத்தமும்‌ பரிசமும்‌ 
பொதுக்குணம்‌; உருவம்‌ ஒன்றும்‌ சிறப்புக்குணம்‌. 
வாயுவுத்குச்‌ சத்தம்‌ ஒன்றும்‌ பொதுக்குணம்‌ ; பரிசம்‌ 
ஒன்றும்‌ சிறப்புக்குணம்‌. ஆகாயத்திற்குச்‌ சத்தகுணம்‌ 
ஒன்றே. இந்தச்‌ சத்தம்‌ வன்னரூபம்‌ அன்று; எதிரொலி 
வடிவாயிருக்கும்‌. 
இப்பிருதிவி முதலிய இருபத்திரண்டு தத்துவங்‌ 
களுக்கும்‌ மேலாகிய புத்திதத்துவத்திற்குக்‌ காரணம்‌ 
குணதத்துவம்‌. இது சாத்துவிகம்‌ இராசதம்‌ தாமதம்‌ 
என மூவகைத்தாய்‌ முறையே, சுகதுக்கமோகங்கட்குக்‌ 
காரணமாக இருக்கும்‌. இந்தக்‌ குணதத்துவத்திற்குக்‌ 
காரணம்‌ பீரகிருதிதத்துவம்‌. குணதத்துவம்‌ இருபத்தி 
நாலாவது; பிரகிருதிதத்துவம்‌ இருபத்தைந்தாவது. 
இவ்விரண்டினுள்‌ பிரரொதிதத்துவத்தின்‌ காரியம்‌ 
குணதத்துவம்‌. குணதத்துவத்தின்‌ காரியம்‌ சுகதுக்க 
மோகங்களும்‌ முறையானே தனக்குக்‌ முள்ள புத்தி 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 7 


தத்துவ முதலிய இருபத்துமூன்று தத்துவங்களுமாம்‌. 
யிருதிவிமுதற்‌ பிரகிருதிவரை இருபத்தைந்து தத்து 
வங்களுக்கும்‌ * அசுத்தாத்துவா என்று பெயர்‌. 
ii போசயித்திருகாண்டம்‌ 

இதற்குமேல்‌ அராகதத்துவம்‌. இதன்‌ தொழில்‌ 
விடயங்களில்‌ ஆசையைப்‌ பெருக்குதலாம்‌. 2இதற்கு 
மேல்‌ வித்தியாதத்துவம்‌. இதன்‌ தொழில்‌ வீடயத்திற்‌ 
பற்றிய புத்தியைப்‌ புருடனிடத்திற்கொண்டு செலுத்‌ 
அங்‌ கருவியாதல்‌. இதற்குமேல்‌ கலாதத்துவம்‌. இதன்‌ 
தொழில்‌ அன்மாக்களுக்கு அநாதியே செம்பிற்‌ 
களிம்புபோலச்‌ சகசமான மலசத்தியிற்‌ சிறிது நீக்கி 
ஆன்மரூபத்தை விளக்குதல்‌. இதற்குமேல்‌ நீயதீதத்து 
வம்‌. இதன்‌ தொழில்‌ ஆன்மாக்கள்‌ அவரவராற்‌ செய்‌ 
யப்பட்ட கன்மம்‌ அவரவரே நுகரப்படுமென நிய 
மித்தல்‌, இதற்குமேல்‌ காலதத்துவம்‌. இதன்‌ தொழில்‌ 
நெடுங்கால நுகர்ந்தான்‌ சிறிதுகால நுகர்ந்தான்‌ எனப்‌ 
புருடனுக்குப்‌ போகத்தை வரையறுத்தல்‌. இதற்குக்‌ 


1. இதுகாறும்‌ கூறப்பட்ட தத்துவங்களும்‌ அவற்‌ 
நின்‌ இயல்புகளும்‌ சிருட்டிக்‌ கிரமத்தில்‌ சிவஞான சித்தி 
யார்‌ 11. 58 முதல்‌ 66 முடியவுள்ள திருவிருத்தங்களிற்‌ 
கூறப்படுதல்‌ அறியத்தக்க து. 

2. முதனூலிலும்‌ தமிழ்மொழி பெயர்ப்பிலும்‌ அராக 
தத்துவத்தின்‌ பின்‌ நியதி, கால தத்துவங்களைக்‌ கூறி 
விட்டுப்‌ பின்‌ வித்தியா கலாதத்துவங்கள்‌ கூறப்பட்டிருக்‌ 
இன்றன. இங்கே சிவஞான சித்தியார்‌ 1], 54 முதல்‌ 56 
முடியவுள்ள இருவிருத்தங்களில்‌ ஏிருட்டிக்‌ ரெமத்திற்‌ . 
கூறப்பட்டவாறு அம்முறை மாற்றி அமைக்கப்பட்ட து. 


8 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


காரணம்‌ மாயா தத்துவம்‌. . !மாயாதத்துவத்தில்‌ காலம்‌ 
நியதி கலை வித்தை அராகம்‌ இவ்வைந்தும்‌ தோன்றும்‌, 
இவ்வைந்தோடுங்‌ கூடிப்‌ புலன்களை நுகருமிடத்துப்‌ 
பும்ஸத்துவம்‌ என்ற ஒரு மலமூண்டாமாதலான்‌ ஆன்‌ 
மாவுக்குப்‌ புருடதத்துவம்‌ என்று பெயர்‌. புருடதத்துவம்‌ 
சடரூபம்‌ அன்று. இங்ஙனம்‌ கூறிய அராகம்முதல்‌ 
கலை ஈறாகய ஐந்து தத்துவங்களுக்கும்‌ மிச்சிராத்துவா 
என்று பெயர்‌. 

ஆக இவை முப்பது தத்துவங்களும்‌ ஆன்மாக்க 
ளீடத்தில்‌ தனித்தனி சூக்குமதேகங்களாய்‌ இருக்கும்‌. 
புவனங்களில்‌ தோன்றிய தேகங்களுக்கும்‌, ஆதார 
மாகிய புவனங்களுக்கும்‌, ஆசிரயங்களாயிருப்பன சர்‌ 
வான்ம சாதாரணங்களாகிய முப்பது தத்துவங்‌ 
களுமாம்‌. இவற்றிற்கெல்லாங்‌ காரணம்‌ 2 அசுத்தமாயா 
தத்துவம்‌. இந்த மாயை நித்தமாய்‌ வியாபகமாய்‌ ஆன்‌ 
மாக்கஞக்கெல்லாம்‌ கன்மத்தால்‌ பந்திப்பதாய்த்‌ தன்‌: 
காரிய முகத்தான்‌ ஞானக்கிரியைகளை விளக்குமாயினும்‌ 
மயக்குவதாய்‌ இருக்கும்‌. . 

1. மாயையினின்று முறையே காலமும்‌ நியதியும்‌ 
கலையும்‌ கலையின்‌ வித்தையும்‌ வித்தையின்‌ அராகமும்‌ 
தோன்றும்‌ எனச்‌ சிவஞான சித்தியாரிற்‌ கூறியிருப்ப, 
இங்கே கால முதலிய ஐந்தும்‌ மாயாதத்துவத்தில்‌ 
தோன்றும்‌ என்றது பரம்பரையான்‌ மாயை முதற்காரண 
மாதல்பற்றி. இக்கருத்துப்பற்றியே சிவப்பிரகாசத்தில்‌ 
* வித்தையராகங்களும்‌ மாயைதனிலாகும்‌ ' என்றதாகும்‌.* 
சிவஞானபாடியம்‌, 1]. சூ. 8 அதிகரணப்‌ பகுதி அறியத்‌ 
தக்கது. 

2. அசுத்தமாயையின்‌ இலக்கணம்‌ சிவஞான சித்தி 
யார்‌ 1]. 58-ஆம்‌ திருவிருத்தத்திற்‌ கூறப்பட்டி ருக்கிறது. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 9 
111 பிரேரகாண்டம்‌ 

இதற்குமேல்‌ முப்பத்திரண்டாவது சுத்தவித்தியா 
தத்துவம்‌. இதற்குமேல்‌ முப்பத்துமூன்றாவது ஈசுர 
தத்துவம்‌. சுத்தவித்தியாதத்துவத்தில்‌ * சத்தகோடி 
மகாமந்திரர்களும்‌ 2 காமிக முதலிய இருபத்தெட்டாக 
மங்களும்‌ சித்தாந்த சாத்திரத்தால்‌ பூசிக்கப்படாறின்‌ ற 
8 நந்தி முதலிய கணநாதர்‌ எண்மரும்‌ * இந்திரன்‌ 
முதலிய உலகபாலரும்‌ 5 வச்சிர முதலிய இவர்கள்‌ 


1. சத்தகோடி மகாமந்திரர்கள்‌ ஏழுகோடி எண்‌ 
ணிக்கை யுள்ளவர்கள்‌ ; இவர்கள்‌ வித்தைகளென்றும்‌ 
பெயர்‌ பெறுவர்‌. இரத்தினத்திரயத்து 24, 25 சுலோகங்‌ 
கள்‌ அறியத்தக்கன. 

5, காமிக முதலிய இருபத்தெட்டு ஆகமங்களா 
வன :- காமிகம்‌, யோகஜம்‌, சிந்தியம்‌, காரணம்‌, அஜிதம்‌, 
இப்தம்‌, சூக்ஷ்மம்‌, சகஸ்ரம்‌, அம்சுமான்‌, சுப்பிரபேதம்‌, 
விஜயம்‌, நிச்சுவாசம்‌, சுவாயம்புவம்‌, ஆக்கனேயீம்‌, வீரம்‌, 
ரெளரவம்‌, மகுடம்‌, விமலம்‌, சந்திரஞானம்‌, முகபிம்பம்‌, 
புரோத்‌8தம்‌, லனிதம்‌, சித்தம்‌, சந்தானம்‌, சர்வோக்தம்‌, 
பாரமேசுவரம்‌, கரணம்‌, வாதுளம்‌ என்பன. இவ்வாறு 
ஸ்ரீ காமிகாகமத்தில்‌ தந்திராவதார படலத்திற்‌ கூறப்பட்‌ 
டது. ்‌ 
3. நந்தி முதலிய கணநாதர்‌ எண்மராவார்‌ :--நந்து, 
மகாகாளர்‌, விநாயகர்‌, இடபதேவர்‌, பிருங்கி, சுப்பிர 
மணியர்‌, உமாதேவி, சண்டேசுவரரென்பவர்‌. 

4, இந்திரன்‌ முதலிய உலகபாலராவார்‌:--இந்திரன்‌, 
அக்கினி, யமன்‌, நிருதி, வருணன்‌, வாயு, குபேரன்‌, ஈசா 
னன்‌, விஷ்ணு, பிரமனென்பவர்‌. 

5.” வச்சிர முதலிய ஆயுதங்களாவன வச்சிரம்‌, 


10 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


ஆயுதமும்‌ இருக்கும்‌. ஈசுரதத்துவத்தில்‌ ! அனந்தர்‌ 
முதலிய வித்தியேசுரர்‌ எண்மரும்‌ இருப்பர்‌. இவர்‌ 
களுள்‌ அனந்ததேவர்‌ ஏனை வித்தியேசுரருக்கும்‌ சுத்த 
வித்தியா தத்துவவாசிகட்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ தலைவ 
ராய்‌ மாயையைக்கலக்கி மாயாதத்துவ புவனங்களை 
உண்டாக்குவர்‌, இந்த அனந்தர்‌ பரமசிவத்திற்கு 
வேறாய்‌ அதிகாரமலம்‌ ஒன்றும்‌ உடையராய்‌ இருப்பர்‌. 
பாகம்‌ வந்தகாலத்திற்‌ பரமசிவத்தின்‌ அருளால்‌ பர 
முத்தியை அடைவர்‌. 

ஆணவம்‌ கன்மம்‌ என்னும்‌ இருமலம்‌ உள்ள 
2 பிரளயாகலருள்‌ மலபரிபாகம்‌ உடையோராய்‌ நிரதி 
கரணமாய்ப்‌ பரமசிவன்‌ அனுக்கிரகம்‌ செய்யப்பெற்‌ 
றவர்‌ * நூற்றுப்பதினெட்டு. உருத்திரர்‌. இவருள்‌ 
சக்தி, தண்டம்‌, கத்தி, பாசம்‌, சித்திரத்துவசம்‌, கதை, 
சூலம்‌, சக்கரம்‌, வெண்டாமரை என்பன. 

1. அனந்தர்‌ முதலிய வித்தியேசுவர ரெண்ம 
ராவார்‌ :--அனந்தர்‌, சூக்ஷ்மர்‌, சவோத்தமர்‌, ஏகநேத்திரர்‌, 
ஏகருத்திரர்‌, திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர்‌, கெண்டி என்பவர்‌. 

கணநாதர்‌ முதலியவர்களின்‌ பெயர்‌ ஸ்ரீ காமிகாகமத்‌ 
தில்‌ அர்ச்சன விதி படலத்திற்‌ கூறப்பட்டது. 

2. பிரளயாகலர்‌:-ஆணவம்‌ கன்மமென்னும்‌ இரண்டு 
மலமுடையவர்கள்‌. 

3. நூற்றுப்பதினெட்டு உருத்திரராவார்‌ : -- பிர 
மாண்டத்தின்‌ பத்துத்‌ திக்கிலும்‌ திக்குக்குப்‌ பதின்மராக 
வுள்ள நூறு உருத்திரரும்‌, பிரகிருதி மத்தகத்தில்‌ உள்ள 
குரோதர்‌ முதலிய எண்மரும்‌, கலை மத்தகத்தில்‌ வசிக்கும்‌ 
கஹநேசர்‌ முதலிய எண்மரும்‌ ஸ்ரீகண்ட ருத்திரரும்‌, 
வீரபத்திரருமென்னும்‌ இவர்‌ (தத்துவப்‌ பிரகரசம்‌, 14-ஆவ.து 
சுலோகம்‌.) 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 11 


ஸ்ரீகண்ட உருத்திரர்‌ மத்தியப்பிரளய முடிவில்‌ பிரகிருதி 
தத்தவத்திற்குக்‌ கீழ்ப்பட்ட தத்துவங்களையும்‌ புவனங்‌ 
களையும்‌ உண்டாக்கி ஆணவம்‌ கன்மம்‌ மாயை என்‌ 
னும்‌ மூன்று மலமுடைய சகலருள்‌ ஞானத்தாலும்‌ 
யோகத்தாலும்‌ தவத்தாலும்‌ தியான முதலியவற்றா 
லும்‌ சிறந்தவரைப்‌ பிரமபதம்‌ விண்டு பதங்களில்‌ 
இருத்துவர்‌. இந்த ஸ்ரீகண்ட உருத்திரர்‌ மத்தியப்‌ 
பிரளய காலத்தில்‌ அராகதத்துவத்தில்‌ இருப்பர்‌. 
பின்பு படைப்புக்காலத்தில்‌ அசுத்தாத்துவாக்களைப்‌ . 
படைத்துப்‌ பிரமாவும்‌ விண்டுவும்‌ செய்யும்‌ சிருட்டிகளை 
அதிட்டித்துநின்று கீழ்ப்பட்ட புவனேசரரையும்‌ 
.முப்பத்துமுக்கோடி தேவர்களையும்‌ பிரமாண்ட முத 
லிய அண்டங்களையும்‌ உண்டாக்குவர்‌, பிரமாண்டத்‌ 
தில்‌ 1 பதினான்குபுவனம்‌ £ சகலருக்கிருப்பிடமாம்‌. 

முன்சொன்ன உருத்திரருள்‌ நூறு உருத்திரர்‌ 
பாஞ்சபெளதிகமான பிரமாண்டத்திற்குக்‌ , காவலா 
யிருப்பர்‌. பிரமா விட்டுணுக்களுடனேகூடக்‌ குண 
தத்துவத்திலிருக்கும்‌ ஸ்ரீகண்ட உருத்திரர்‌ மத்தியப்‌ 
பிரளயம்வரையும்‌ அதிகாரஞ்செய்து கொண்டிருந்து 
பின்பு அந்தப்‌ பிரமா விட்டுணுக்களையும்‌ ஓடுக்கிக்‌ 
கொண்டு தாம்‌ மிச்சிராத்துவாவில்‌ அராகதத்துவத்தில்‌ 
இருப்பர்‌. இவரோடேகூட வீரபத்திரரும்‌ இருப்பர்‌. 
பிரகிருதிமத்தகத்தில்‌ எட்டு உருத்திரர்‌ இருப்பர்‌. கலை 
மத்தகத்தில்‌ எட்டு உருத்திரர்‌ இருப்பர்‌. இவர்களோடு 

1. பதினான்கு புவனம்‌: கீழேமு மேலேழு என்று 
சொல்லப்படும்‌ பதினான்குமாம்‌. 

2, சகலர்‌- ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்னும்‌ 
மூன்று மலமும்‌ உடையவர்கள்‌. 
614-8 


12 சிந்தாந்‌ தப்‌ பிரகாசிகை 


முன்சொன்ன ஸ்ரீகண்டர்‌ வீரபத்திரர்‌ சத உருத்திரரு 
மாக நூற்றுப்பதினேட்டு உருத்திரரும்‌ பரமசிவன்‌ 
அனுக்கிரகத்தால்‌ பரமுத்தியை அடைவர்‌. 

இந்த நூற்றுப்பதினெட்டு உருத்திரரும்‌ மலபரி 
'பாகத்தால்‌ தீக்கைபெற்றுப்‌ பரமசிவன்‌ அருளால்‌ 
பதங்களைப்‌ பெற்றவர்‌. சுத்த வித்தியாதத்துவத்தில்‌ 
இருப்போர்‌ மலபரிபாகத்தால்‌ பரமசிவன்‌ அருளால்‌ 
பதம்‌ பெற்றவர்‌. இந்தச்‌ சுத்த வித்தியாதத்‌ துவவாசி 
கள்‌ சரீரமும்‌ வித்தியேசுரர்‌ சரீரமும்‌ வைந்தவம்‌. 
நூற்றுப்பதினெட்டு உருத்திரர்‌ சரீரம்‌ மாயேயம்‌. 
பிரமா விட்டுணு முதலியோர்‌ சரீரம்‌ பிரகிருதி சம்பந்‌ 
தம்‌. பரமசிவனுடைய எல்லாத்‌ திருமேனியும்‌ நூற்றுப்‌ 
பதினெட்டு உருத்திரர்‌ வடிவும்‌ வித்தியேசுரர்‌ வடிவும்‌ 
போலத்‌ தியானிக்கப்படும்‌. பிரமா விட்டுணு சரீரம்‌ 
பிராகருதமாகலானும்‌ முன்‌ பரமசிவன்‌ அனுக்கிரகம்‌ 
இல்லாமையானும்‌ பிரம விட்டுணுக்கள்‌ சரீரம்போலப்‌ 
பரமசிவனைத்‌ தியானிக்கலாகா து. பிரம விட்டுணுக்கள்‌ 
பதம்‌ பசுத்தானம்‌. உருத்திரர்பதம்‌ “சசரசிபதுல்‌ 
இரண்டும்‌ பதித்தானம்‌. 

இந்த ஈசுரதத்துவத்திற்குமேல்‌ சதாசிவதத்துவம்‌. 
இதற்குமேல்‌ சத்திதத்துவம்‌. இதற்குமேல்‌ சிவதத்துவம்‌. 
2 இந்த ஐந்து தத்துவமும்‌ பரமசிவனுக்கு முறையே 

1. சசுரர்‌--வித்தியேசுவரர்‌. 

2. இந்தத்‌ தத்துவங்களின்‌ இயல்பு சிருட்டிக்‌ கரமத்‌ 
தில்‌ சிவஞானசித்தியார்‌ 1. 65, 66 திருவிருத்தங்களிற்‌ 
கூறப்பட்டன. ஆண்டு * நித்தமென்‌ றுரைப்பர்‌ கால நீங்‌ 
இய வம, வைத்திலர்‌ முற்பிற்பாடு வருவித்தார்‌ 
கருமத்தாலே' என வருதலின்‌ தத்துவப்‌ பிரகாசத்தில்‌, 


சிந்தாந்தப்‌ பிரகாசிகை 18 


அதிகாரத்துவம்‌ போகத்‌ துவம்‌ இலயத்துவம்‌. எனப்‌ 
பெயர்‌ பெறுதற்கு கிமித்தமாயிருக்கும்‌. இந்தத்‌ தத்து 
வங்கள்‌ * ஓஐந்தினும்‌ பரமசிவன்‌ ஒழிய வேறே இருத்தி 
யஞ்செய்யும்‌ ஆன்மாக்கள்‌ இல்லை. இலயம்‌ போகம்‌ 
அதிகாரம்‌ என்னும்‌ பதங்களை விரும்பிச்‌ சாதகதிக்கை 
பெற்று மந்திரங்களைச்‌ சாதித்த சாதகர்‌ பின்பு பரம 
சிவன்‌ அருளால்‌ அந்தப்‌ புவனத்தையடைந்து போகம்‌ 


ஜானி எ 8 எளிணிணனினார | 

னர்‌ எண்‌ எள எவ (1 (32) 
எனவரும்‌ சுலோக வியாக்கியானத்தில்‌ அகோர சிவாசாரியா 
“அச்‌ எள்‌: என ' என்று கூறும்‌ குற்றம்‌ 

_ பொருந்தாமை அறியப்படும்‌. 

1. சில ஏட்டுப்‌ பிரதிகளில்‌ * 888 என்‌ ” 
என்றும்‌ * இந்த மூன்று தத்துவமும்‌” என்றும்‌ பாடம்‌ 
காணப்படுகின்றது : சிவஞான பாடியத்து 11. 2-ஆவது 
அதிகாரத்தில்‌ சுத்த மாயாகாரியம்‌ கூறுமிடத்துச்‌ 
“சிவதத்துவம்‌...இலயித்த மாத்திரையாய்‌ நிற்றலின்‌ இலய 
தத்துவம்‌ * எனவும்‌,  சத்திதத்துவம்‌...சிவதத்துவத்தின்‌ 
இயல்பை நோக்கத்‌ தரலமாகலின்‌ தூலலயதத்துவம்‌ ” 
எனவும்‌, * சதாசவதத்துவம்‌ -- போகமென்னும்‌ அவத்தை 
யுடைமையின்‌ போகதத்துவம்‌' எனவும்‌, * ஈசு ரதத்துவம்‌... 
சூக்கும அதிகாரதத்துவம்‌ ' எனவும்‌, *சுத்தவித்தியாதத்‌ 
துவம்‌--துரலவதிகாரதத்துவம்‌ ' எனவும்‌ கூறப்படுதலின்‌, 

ஜந்து” எனக்‌ கொள்ளப்படினும்‌, * கக இக்கருத்தே 
பற்றிச்‌ சிவாகமங்களிற்‌ சிவம்‌ சத்தி சதாசிவமென்னும்‌ 
மூன்று தத்துவமுமே முதல்வனது இலயபோக வதிகாரங்‌ 
கட்கு முறையே இடமாமென்றும்‌....... கூறுமெனக்‌ , 
கொள்க ' என வருதலின்‌ அந்தப்‌ பாடமும்‌ பொருந்தும்‌. 


14 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


நுகர்ந்து வைராக்கியம்‌ வருமளவாதல்‌ மகாசங்காரம்‌ 
வருமளவாதல்‌ இருந்து பின்பு வித்தியேசுவரருடனே 
கூடப்‌ பரமுத்தியைப்‌ பெறுவர்‌. . 

சுத்தவித்தியாதத்துவத்தில்‌ ! அகரமுதலிய ஓம்‌ 
பத்தோரக்கரமும்‌ காமிக முதலிய இருபத்தெட்டுச்‌ 
சங்கிதைகளும்‌ 2 வைகரிவடிவாய்‌ இருக்கும்‌. ஈசுரதத்து 
வத்தில்‌ பிரணவம்‌ இருக்கும்‌. சதாசிவதத்துவத்தில்‌ 
சவ்‌ சகளநாதமும்‌ இருக்கும்‌. சத்திதத்து 
வத்தில்‌ * சூக்குமை என்னும்‌ பெயருடைத்தாய்ப்‌ 
புத்தி காரணமாய்‌ ஆன்மாக்கள்தோறும்‌ வெவ்வேரு 
கிய கூக்குமகாதம்‌ இருக்கும்‌. சிவதத்துவத்திற்குக்‌ 

1. அகரமுதலிய ஐம்பத்தோரக்கரம்‌-அகரம்‌ முதல்‌. 
க்ஷகரம்‌ இறுதியாகவுள்ளவை, 


2. வைகரி: நால்வகை வாக்னிலொன்று. அத 
னிலக்கணம்‌, 


“வைகரி செவியிற்‌ கேட்ப தாயத்த வசன மாகி 
மெய்தகு முதான வாயு மேவிட விளைந்த வன்னம்‌ 
பொய்யற வடைவு டைத்தாய்ப்‌ புந்திகா ரணம தா 
யையமில்‌ பிராண வாயு வடைந்தெழுக்‌ தடைவு 

[டைத்தாம்‌ * 
(சித்தியார்‌ 1. 20.) இரத்தினத்திரயத்து 72, 73 சுலோகங்‌ 
களும்‌ அறியத்தக்கன, 

3. குக்குமை-சூக்குமவாக்கு, அதனிலக்கணம்‌ சில 
ஞானசித்தியார்‌ 1. 23-லும்‌ இரத்தினத்திரயம்‌ 76, 768 
சுலோகத்திலும்‌ கூறப்பட்டிருக்கிறது. சூக்கும வாக்காகய 
நாதத்திற்குப்‌ பற்றுக்கோடு சிவதத்துவமாயினும்‌, * சத்தி. 

. தத்துவம்‌ சிவதத்துவத்தின்‌ வேறன்மையான்‌ ' அது சத்தி 
தத்துவத்திலுள்ளதாகக்‌ கூறப்பட்டது. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 15 


காரணம்‌ விந்து. விந்துவுக்கும்‌ சிவதத்துவத்திற்கும்‌ 
வேறுபாடில்லை. சிவதத்துவங்களை யதிட்டித்து நிற்‌ 
கும்‌ பரமசிவனுடைய சத்தி, சகளம்‌ சகளநிட்களம்‌ 
 நிட்களம்‌ எனவும்‌, வியத்தம்‌ வியத்தாவியத்தம்‌ அவ்‌ 
வியத்தம்‌ எனவும்‌, மகேசுரன்‌ சதாசிவன்‌ சிவன்‌ 
எனவும்‌ பெயர்‌ பெற்றிருக்கும்‌. 

இந்த முப்பத்தாறு தத்‌துவங்களுக்குள்‌ விந்து 
வானது நித்தியமாய்‌ வியாபகமாய்‌ அருவமாய்ப்‌ பரம 
சிவனாலே நித்தியம்‌ அதிட்டிக்கப்படுவதாய்ச்‌ சொல்‌ 
வடிவும்‌ பொருள்‌ வடிவுமாய்‌ நாதமுதலியவற்றின்‌ 
வழியால்‌ ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்குதற்குக்‌ 
காரணமாய்‌ மயக்கஞ்‌ செய்யாததாய்‌ மாயா காரியம்‌ 
ஒழிந்த எல்லாப்பொருட்கும்‌ உபதானகாரணமாய்ச்‌ 
சடமாயிருக்கும்‌. 

௩.  “அத்துவாப்பிரகரணம்‌ 

இங்ஙனம்‌ கூறப்பட்ட பிருதிவிமுதல்‌ சிவதத்து 
வம்‌ ஈறாகிய முப்பத்தாறு தத்துவங்களும்‌ தத்துவாத்‌ 
துவா. . காலாக்கினி புவனமுதல்‌ அனாசிருதபுவனம்‌ 
சறாயெ “இருநூற்று இருபத்துநான்கு புவனங்களும்‌ 
புவனாத்துவா. அகரமுதலிய ஐம்பத்தோரக்கரங்களும்‌ 


1. அத்துவா--வழி. * அத்துவா எனினும்‌ வழியெனி 
னும்‌ ஓக்கும்‌. இவை ஓரோவொன்றாகக்‌ கழித்துக்கொண்டு 
சிவபதத்திற்‌ சேறற்கு வழி போறலின்‌, அத்துவா எனப்‌ 
பட்டன * (சிவஞானபாடியம்‌ 11, 3) * வழுவிலா வழியா 
ரும்‌” என்பது சிவஞானசித்தியார்‌ VIII. 6. 
2. 8ல வரர சனல்‌ தம்பு ஏனா -- 
ரானார்‌ ஏளன (௪4 ரன ஏளன ”'- எனவும்‌ 


16 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


வன்னாத்துவா. வியோமவியாபிமந்திரவடிவான எண்பத்‌ 
தொருபதமும்‌ பதாத்துவா. மூலப்‌ பிரமாங்கங்களாகிய 
பதினொரு மந்திரமும்‌ மந்திராத்துவா. நிவிர்த்தி. முதலிய 
பஞ்சகலைகளும்‌ கலாத்துவா. ” 


“காலாக்னி புவன முதல்‌ அநாசிருத புவனமீறாயெ 
இருநூற்று முப்பத்தஞ்சு புவனங்களும்‌ புவனாத்துவா ” 
எனவும்‌ பாடம்‌ காணப்படுகின்றன. சிவஞான . சித்தி. 
யாரில்‌ * புவன நூற்றெட்டு”, ' புரமைம்பத்தாறு புர 
மிருபத்தேழு ', “புரம்‌ பதினெட்டு, “புர மூவைந்து ' 
(viii. 7, 8,9) எனக்‌ கூறப்பட்டிருப்பதாலும்‌, இரத்தினத்‌ 
திரயத்திலும்‌ ஏுரரசதினர்‌ “எள்ள 
ண்டு எட: alee’, ஏன்‌ என ௭ெ 
(90, 99, 105, 109, 114 சுலோகங்கள்‌) எனக்‌ கூறப்‌ 
பட்டிருப்பதாலும்‌, சிந்தியாகமத்தல்‌ “ ஊனை 
சர்கம்‌ எ எனகவ எறுஎானன்‌ | ஈச 
எனின்‌ கன ஏகதா என மந்திரங்கள்‌ பதி 
னென்று, பதங்கள்‌ எண்பத்தொன்று, அக்ஷரங்கள்‌ 
ஐம்பத்தொன்று, புவனங்கள்‌ இருநூற்றிருபத்துகான்கு, 
தத்துவங்கள்‌ முப்பத்தாறு, கலைகள்‌ ஐந்து எனக்‌ 
கூறப்பட்டிருப்பதாலும்‌ இரு நூற்றிருபத்துகான்கு என்ற: 
பாடம்‌ கொள்ளப்பட்டது. ஆயினும்‌ *இன்னும்‌ சில 
புவனங்கள்‌ உளவென்றும்‌, உளவாகவே அ௮வையு 
மூளப்படப்‌ புவனாத்தவா இருநூற்று முப்பத்தாறாம்‌ ” 
என்றும்‌ மூலப்பகுதி முதலியவற்றின்‌ வேறும்‌ சில: 
புவனங்கள்‌ உளவென்பது மிருகேந்திரத்திற்‌ கூறப்பட்டது 
என்றும்‌ சிவஞானபாடியம்‌ 11. 3-ஆம்‌ அதிக ரணத்‌. 
அக்‌ கூறப்படுதலின்‌ அப்பிரதிகளிற்‌ கரணப்படுவதும்‌. 
பொருந்தும்‌. ்‌ 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 17 


இவ்வாறனுள்‌ கலை தத்துவம்‌ புவனம்‌ என்னும்‌ 
மூன்று அத்துவாக்களும்‌ இரவியவடிவாயிருக்கும்‌. 
வன்னம்‌ பதம்‌ மந்திரம்‌, என்னும்‌ மூன்று அத்துவாக்‌ 
களும்‌ ஐலிவடி.வாயிருக்கும்‌. இவற்றுள்‌ புவனம்‌ தத்து 
வத்தைப்பற்றி நிற்கும்‌. தத்‌ துவம்‌ கலையைப்பற்றி 
நிற்கும்‌, வன்னம்‌ பதம்‌ மந்திரம்‌ என்னும்‌ மூன்று 
அத்துவாக்களும்‌ புவனத்தில்‌ தோன்றிய சரீரங்களைப்‌ 
பற்றி: நிற்கும்‌. இந்த அத்துவாக்கள்‌ . ஆறுக்கும்‌ 
மேலாகிய காரணம்‌ சுத்தமாயை என்றுரைக்கப்படும்‌. 
சுத்தமாயை குண்டலினி சுத்தவித்தியை பிரமம்‌ 
என்பன ஒரு பொருட்கிளவி. அங்ஙனமே அசுத்தாத்‌ 
துவாவுக்கு மேலாகிய காரணம்‌ அசுத்தமாயை என்‌ 
அரைக்கப்படும்‌. இவ்வத்துவாக்களாறும்‌ அன்மாக்‌ 
களுக்குப்‌ பந்தமாயிருக்கும்‌. 


௪. ஆத்மப்பிரகரணம்‌ 


ஆன்மாக்கள்‌ ஆறு அத்துவாவுக்கும்‌ வேறாய்‌ 
நித்தியமாய்‌ வியாபகமாய்ச்‌ சேதனமாய்ச்‌ சரீரந்‌ 
தோறும்‌ வெவ்வேறோய்‌ வினைகளைச்‌ செய்து வினைப்‌ 
பயன்களை நுகர்வோராய்ச்‌ சிற்றறிவுஞ்‌ சிறுதொழி 
லும்‌ உடையவராய்த்‌ தமக்கொரு தலைவனை உடை 
யவராயிருப்பார்‌. இந்த ஆன்மாக்கள்‌ பந்தவேறுபாட்‌ 


கட்டட ப்பது படலை ட்ட்பட்ட தட்டப்பட 
ஈன்‌ எண ட. 00) ஈனச்‌ எனன்‌ 
னன்ன” என்பது இரத்தினத்‌ திரயத்திற்‌ கூறப்‌ 


பட்டது. 


18 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


டாற்‌ சகலர்‌, பிரளயாகலர்‌, வீஞ்ஞானாகலர்‌ என 
மூவகைப்படுவர்‌. 


௫. பந்தப்பிரகரணம்‌ 


இவர்களுக்கு மாயாபந்தமாவது: கலைமுதல்‌ பிருதிவி 
ஈறான தத்துவங்களும்‌ புவனங்களும்‌ புவனத்துப்‌ 
பொருள்களுமாயிருக்கும்‌. கன்மபந்தமாவது: சோதட்‌ 
டோமம்‌ பிரமகத்தி முதலியவற்றால்‌ உண்டாவதாய்‌ 
அபூர்வம்‌ என்னும்‌ பெயரையுடைய வாதனையாய்ப்‌ 
புரியட்டகத்துள்‌ புத்திதத்துவத்தைப்பற்றிச்‌ சுக துக்க 
மோகவடிவாயிருக்கும்‌. மலபந்தமாவது: ஆன்மாக்க 
ளுடைய ஞானக்கிரியைகளை மறைப்பதாய்‌ ஆன்மாக்‌ 
கள்‌ தோறும்‌ வெவ்ஹேறோய்த்‌ தத்தம்‌ காலவரையில்‌ 
நீங்கும்‌ அநேக சத்திகளை உடைத்தாய்‌ நித்தமாய்‌ 
வியாபகமாய்ச்‌ சடமாயிருக்கும்‌. சுத்தமாயாபந்தமாவது: 
வித்தைகள்‌ வித்தியேசுரர்‌ முதலியோர்‌ சரீரங்களுக்குக்‌ 
காரணமாயும்‌ சகலர்‌ போகம்‌ புசித்தற்குக்‌ கருவியாகிய 
சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்னும்‌ வாக்குக்‌ 
களுக்கு ஏதுவாயுமிருக்கும்‌. திரோதசத்திபந்தமாவது : 
மாயை கன்மம்‌ ஆணவம்‌ வைந்தவம்‌ என்னும்‌ நால்‌ 
வகைப்‌ பாசத்தினுடைய அநாதித்தன்மை நிகழ்வதற்கு 
ஏதுவாயிருக்கின்ற சிவசத்தியே பாசமென்று உபசரித்‌ 
துக்‌ கூறப்படும்‌. இங்ஙனம்‌ ஐவகைப்பந்தங்களும்‌ 
கண்டுகொள்க. 


1. சகலர்‌, பிரளயாகலர்‌ இவர்கள திலக்கணம்‌ முற்‌ 
குறிப்பிற்‌ கூறப்பட்டது. விஞ்ஞானாகலர்‌ - ஆணவமல 
'மாத்திரமுடையவர்‌. பிரளயாகலர்‌ வ்னாஞ்கலரன்‌ 
பாகுபாடு சிவஞானபாடியத்திற்‌ கூறப்பட்டது. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 19 


சுத்தாத்துவாவில்‌ இருப்போர்‌ வைந்தவம்‌ திரோ 
தம்‌ என்னும்‌ இரண்டு பாசம்‌ உடையர்‌. மிச்சிராத்‌ 
அவாவில்‌ இருப்போர்‌ இந்த இரண்டு பாசத்தினுடனே 
ஆணவமும்‌ கன்மமும்‌ ஆக நான்கு பாசம்‌ உடையர்‌. 
-அசுத்தாத்துவாவில்‌ இருப்போர்‌ அந்த நான்குடனே 
மாயேய்முங்கூட ஐவகைப்பாசமும்‌ உடையர்‌. இவருள்‌ 
.சுத்தாத்துவாவில்‌ இருப்போர்க்கு முத்தரைப்போல 
நிரதிசய இன்பமே அன்றித்‌ துக்கத்தோடு கூடிய ௬௧ 
அக்க மோகங்கள்‌ இல்லாமையால்‌ அந்த அத்துவா 
சுத்தம்‌ என்று சொல்லப்படும்‌. மிச்சிராத்துவாவில்‌ 
இருப்போர்களில்‌ 2நிரஞ்சனர்‌ ஒழிய அஞ்சனமுடை 
யோர்‌ தம்‌ எல்லையளவும்‌ முற்றுணர்வுடையராயினும்‌ 
சுக துக்க மோகங்களுடையராதலின்‌ அந்த அத்துவா 
...மிச்சிரம்‌ என்று சொல்லப்படும்‌. அசுத்தாத்துவாவி 
-லிருப்போர்களுள்‌ நிரஞ்சனர்‌ ஒழிய அஞ்சனமுடையோ 
ரில்‌ சிலர்‌ தம்‌ எல்லையளவும்‌ முற்றுணர்வுடையோராயி 
னும்‌ மற்றுள்ளோரெல்லாம்‌ சிற்றறிவும்‌ சிறு தொழி 
லும்‌ சுகதுக்க மோகங்களும்‌ உடையராதலின்‌ இந்த 
அத்துவா அசத்தம்‌ என்று சொல்லப்படும்‌. இவற்றுள்‌ 
.மாயேயமும்‌ வைந்தவமும்‌ ஆதிபந்தம்‌. கன்மம்‌ “பிர 
வாகாநாதியாய்ப்‌ போகத்தால்‌ அழிவதாம்‌. ஆணவம்‌ 
மூலமாய்‌ ௮நாதிபந்தமாய்த்‌ தன்பாக முடிவில்‌ பரம 
-சிவன்‌ திருவருளாகிய தக்கையால்‌ நீங்குவதாம்‌. கன்ம 


1. மிச்சிரம்‌ - கலப்பு. அஃதாவது சுத்தமும்‌ அசுத்த 
' மும்‌ கலந்தது. - 

2. அஞ்சனம்‌ - மலம்‌ ; அஃதில்லாதவர்‌ நிரஞ்சனர்‌. 

3. *பிரவரீக அநாதி-நீரோட்டம்போல இடையறாது ' 
வருவது. 


20 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


பாசம்‌ ஞானத்தாலும்‌ யோகத்தாலும்‌ சக்கியாசத்தா” 
௮ம்‌ போகத்தாலும்‌ நசிக்கும்‌. 


௭. சாஸ்திரப்‌ பீரகரணம்‌ 

இந்த ஞானமுதலாயின எல்லாம்‌ சாத்திரவழியால்‌: 
கிடைக்கும்‌.  அந்தச்சாத்திரங்கள்‌ !லெளகிகமும்‌ 
வைதிகமும்‌ அத்தியான்மிகமும்‌ அதிமார்க்கமும்‌ மார்‌: 
திரமும்‌ என ஐவகைப்படும்‌. 

அவற்றுள்‌ லெளகிகமாவன :—2ஆயுள்வேதமும்‌ 
2 தண்ட நீதியும்‌ முதலாயின. இவை ன்‌ பலிக்‌. 
கும்‌ நூல்கள்‌. 

வைதிகநூலாவன :- வேதங்களில்‌ கிரியா காண்‌ 
டத்தை மேற்கொண்டு *சோதிட்டோமம்‌ முதலிய 


1. “அரசக்‌ 8௭ எனன எ) என்ளரன 
என்‌ எனக |' என்பது ஸ்ரீ காமிகாகமத்துத்‌ தந்தி 
ராவதார படலத்திற்‌ கூறப்பட்டது. * சைவாகமங்களில்‌ 
உலகநூல்‌ வைதிகம்‌ அத்தியான்மிகம்‌ அதிமார்க்கம்‌ 
மாந்திரம்‌ என நூல்களை ஐவகைப்படுத்து” என்பது சிவ: 
ஞான பாடியம்‌ சிறப்புப்பாயிரவுரைப்‌ பகுதி, 

2. “எல்லாம்‌ அறுட்டித்தற்குச்‌ சாதனமான யாக்‌ 
கையை மோயின்‌ றி நிலைபெறச்‌ செய்வது ஆயுள்வேதம்‌ '-. 
(சிவஞானபாடியம்‌ 1. 1. அதிகரணம்‌.) இஃது உபவேதம்‌ 
நான்கனுள்‌ ஒன்று. 

3. தண்டநீதி-ஆசார வியவகார பிராயச்‌சத்தங்‌ 
களை விதிக்கும்‌ மிருதிநூல்‌; * அவ்வவ்வருணங்கட்கும்‌ 
நிலைக்குமுரிய தருமங்களை உணர்த்துவது மிருதிநூல்‌ '- 
(சிவஞானபாடியம்‌ 1. 1. அதிகரணம்‌.) இது வேதத்திற்கு 
உபாங்கம்‌ கான்கனுள்‌ ஒன்று. 

4. சோதிட்டோமம்‌-ஒரு வேள்வியின்‌ பெயர்‌. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை : ௦. 


புண்ணியங்களாற்‌ பெறப்படும்‌ துறக்கமுதலியவற்‌ 
றைச்‌ சாதிப்பதாகய ! மீமாஞ்சைநூ லும்‌, : வேதம்‌ ஒரு: 
புருடனாற்‌ செய்யப்பட்டதெனச்‌ சாதித்துப்‌ பிரமாண 
முதலிய பதார்த்தங்களை ஆராய்ச்‌ சிசெய்யும்‌ முனிவராற்‌: 
செய்யப்பட்ட 2நியாயநூலும்‌, வைசேடிகநூலும்‌ என 
மூன்று வகைப்படும்‌. இந்த மூன்றும்‌ இம்மையினும்‌ 
மறுமையினும்‌ பலிக்கும்‌ நூல்கள்‌. 

அத்தியான்மிக நூலாவன :—சாங்கியம்‌ பாதஞ்சலம்‌ 
வேதாந்தம்‌ என மூவகைப்படும்‌. அவை உபநிடதங்‌ 


1. இது பிரமாணவியல்‌, கருமபேதவியல்‌, அங்காங்‌ 
கியியல்‌, பிரயோகவியல்‌, முறைமைப்பாட்டியல்‌, பய: 
னியல்‌ (அதிகாரவியலுமாம்‌), மாட்டேற்றியல்‌, ஊகவியல்‌, 
விலக்கியல்‌, பிரசங்கவியல்‌ எனப்‌ பன்னிரண்டு அத்தியா 
யங்களையுடையது. இதிலுள்ள சூத்திரங்கள்‌ இரண்‌ 
டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்று. இந்நூ£லுக்குப்‌ 
பாடியம்‌ சபரமுனிவராற்‌ செய்யப்பட்டது. சூத்திரத்திற்‌: 
கும்‌ பாடியத்திற்கும்‌ சிறுபான்மை வேறுபாடு கொண்டு 
பட்டாசாரியன்‌ சூத்திரம்பற்றி வழிநூல்‌ செய்தான்‌ : 
பட்டன்‌ மாணாக்கனாகிய பிரபாகரன்‌ பாடியமதம்பற்றி 
வழிநூல்‌ செய்தான்‌. பட்டாசாரிய மதத்திற்கும்‌ பிரபாகர 
மதத்திற்கும்‌ உள்ள வேறுபாடு சிவஞான சித்தியார்‌ பர 
பக்கத்தில்‌ அறியத்தக்கது. 

2. நியாயமும்‌ வைசேடிகமும்‌ தருக்கமென்னும்‌ 
*பொதுப்பெயரான்‌ வழங்கப்படும்‌. நியாய.நூல்‌ ஐந்து 
அத்தியாயங்களுடைய து. இதிலுள்ள சூத்திரங்கள்‌. 
ஐந்‌ நூற்று முப்பத்தொன்பது, வைசேடிக நூல்‌ பத்து: 
அத்தியாயங்களுடையது. இதிலுள்ள சூத்திரங்கள்‌ 
முந்நூற்று எழுபத்து மூன்று. 


22 சித்தாந்தப்‌ பீரகாசிகை 


களை எடுத்துக்காட்டி யிருடிகளாற்‌ செய்யப்படுவன 
-வாய்‌ ஆன்மஞானத்தைப்‌ பலிப்பிக்கும்‌ நூல்கள்‌. 

அதீமார்க்க நூலாவன :--உருத்திரர்களாற்‌ செய்‌ 
யப்பட்ட பாசுபதம்‌ காபாலம்‌ மகாவிரதம்‌ என்பன. 

மாந்திர நூலாவது:--சிவன்‌ அருளிச்செய்த சித்‌ 
தாந்த சாத்திரம்‌, 

இவற்றுள்‌ மீமாஞ்சைநூல்‌ செய்தவன்‌ சைமினி 
பகவான்‌. இந்நூல்‌ வேதம்‌ ஒருவராற்‌ செய்யப்பட்ட 
தன்றி நித்தியமாய்‌ உள்ளதென்றும்‌, பிரபஞ்ச நித்த 
மென்றும்‌, இட்.டிமுதலிய கன்மங்கள்‌ செய்யவேண்டு 
மென்றும்‌, கன்மம்‌ செய்தவனுக்கு அந்த வினையே 
துறக்க முதலிய பலன்களைக்‌ கொடுக்குமென்றும்‌, 
பெளதிக சரீரேந்திரியங்களுக்கு வேறாய்‌ ஆன்மாக்கள்‌ 
உண்டு என்றும்‌, ஆன்மாக்கள்‌ பலர்‌ என்றும்‌, இந்த 
ஆன்மாக்களுக்கு வேறாய்‌ ஈசுரன்‌ ஓருவன்‌ இல்லை 
என்றும்‌ கூறப்படும்‌. 

இனி *வைசேடிக நூலில்‌ பிருதிவி அப்பு தேயு 
வாயு என்னும்‌ நான்கு பூதங்களும்‌ அநித்தியம்‌ என்‌ 
அம்‌, இவற்றிற்குக்‌ காரணம்‌ அவ்வப்பெயர்களால்‌ 


1. வைசேடிக நூலிற்கூறும்‌ பொருளாவன : திரவி 
யம்‌ குணம்‌ தொழில்‌ சாதி விசேடம்‌ சமவாயம்‌ இன்மை 
என எழுவகைப்படும்‌. இன்மை என்பது அபாவம்‌. 
அது பிராகபரவம்‌ பிரத்யும்சாபாவம்‌ அத்தியந்தாபாவம்‌ 
அந்யோந்யாபாவம்‌ என நான்குவகைப்படும்‌. இவை” 
தமிழில்‌ முன்னின்மை அழிவுபாட்டின்மை என்றுமின்மை 
ஒன்‌ நினொன்றின்மை என வழங்கப்படும்‌. இவற்றின்‌ 
்‌ இலக்கணம்‌ தருக்க நூல்களிற்‌ காணப்படும்‌. ஏனைய ஆறு 
பதார்த்தங்களும்‌ இங்கே கூறப்பட்டிருக்கின்‌ றன, 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 99: 


வேறுபட்ட பரமாணுக்கள்‌ என்றும்‌, இவற்றிற்கு 
வேறாய்ச்‌ சத்தத்திற்குக்‌ காரணமாய்‌ நித்தமாகிய- 
ஆகாசம்‌ ஐந்தாம்பூதம்‌ என்றும்‌, இதற்கு வேறாய்க்‌. 
காலமும்‌ திக்கும்‌ ஆன்மாக்களும்‌ நித்தமாய்‌ அருவாய்‌ 
வியாபகமாய்‌ இருக்குமென்றும்‌, ஆன்மா பரமான்‌ 
மாவும்‌ சீவான்மாவும்‌ என இருவகைப்படுமென்றும்‌, 
பரமான்மா ஈசுரனென்றும்‌, சீவான்‌மா உடம்புதோறும்‌ 
வேறாய்ப்‌ பலவாய்‌ இருக்கும்‌ என்றும்‌, இவற்றிற்கு. 
வேறாய்ப்‌ பலவாய்‌ நித்தமாய்‌ அணுவாய்‌ ஞானத்துக்‌ 
கேதுவாய்‌ ஆன்மாக்கள்தோறும்‌ வெவ்வேறாய்‌ இருப்‌ 
பது மனம்‌ என்றும்‌, பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகா 
யம்‌ காலம்‌ திக்கு ஆன்மா மனம்‌ என்னும்‌ இவ்வொன்‌ 
பதும்‌ திரவியம்‌ என்றும்‌, இவற்றிற்கு வேறாயெ 
சுக்கில முதலியன *குணபதார்த்தம்‌ என்றும்‌, எழும்‌ 
புதல்‌ முதலாயின கன்மபதார்த்தம்‌ என்றும்‌, குட.த்‌ 
தன்மை ஆடைத்தன்மை யென்றாற்போலும்‌ சாதி 
சாமானியபதார்த்தம்‌ என்றும்‌, நித்தப்பொருள்களின்‌ 
வேறுபாடுணரநிற்பது விசேடபதார்த்தம்‌ என்றும்‌, 
குடத்தில்‌ குடத்தன்மை யென்றாற்போலும்‌ சம்பந்தம்‌ 
சமவாயபதார்த்தம்‌ என்றும்‌, இவ்வறுவகைப்‌ பதார்த்‌ 
தங்களுள்‌ ஆன்மா என்னும்‌ பதார்த்தத்துச்கு மனத்‌ 
தோடு சையோகத்தால்‌ ஞானம்‌ உண்டாமென்றும்‌, 
அதனானே புண்ணீய பாவங்களாகிய கன்மானுட்டா 
சனம்‌ உண்டாமென்றும்‌, அதனானே சுவர்க்க நரகங்கள்‌ 
சரீரமுதலாயின வுளவாமென்றும்‌, எல்லாம்‌ வல்லவன்‌ 


1. .குணங்கள்‌ உருவம்‌ சுவை நாற்றம்‌ ஊறு முதலி 
யனவாக இருபத்துகாலு வகைப்படும்‌. 


“இர்‌ சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


ஈசரன்‌ என்றும்‌, ஈசுரனுக்கு மனத்தோடு சையோகத்‌ 
தால்‌ ஞானம்‌ உண்டாமன்றி இயற்கை ஞானம்‌ இல்லை 
என்றும்‌, இவ்வாறு பதார்த்தங்களுடைய . பொது 
வியல்பு வேற்றியல்புகளை யறியும்‌ ஞானத்தால்‌ ஆன்‌ 
மாக்களுக்குக்‌ கன்மம்‌ நசிக்குமென்றும்‌, கன்மம்‌ 
நிக்கவே மனத்தோடு சையோகத்தால்‌ தோன்றும்‌ 
' ஞானமின்றிப்‌ பாடாணம்போற்‌ டெப்பர்‌ அதுவே, 
முத்தியென்றும்‌, வேதம்‌ ஈசுரனாற்‌ கூறப்பட்டதென்‌ 
அம்‌ சொல்லப்படும்‌. 

இனி நியாயநூலில்‌ பிரமாண முதலிய *பதார்த்‌ 
தங்கள்‌ பதினாறு என்றும்‌, பதார்த்த இலக்கணமும்‌ . 
முத்தி இல்க்கணமும்‌ வைசேடிக நூலிற்‌ கூறியவாறே 
என்றும்‌, ஈசுரன்‌ செய்விப்பன்‌ என்றுங்‌: கூறப்படும்‌. . 
இவ்விரண்டு நூலுஞ்‌ செய்தார்‌ 2கணாதரும்‌ அக்கபாத 
ரும்‌ என உணர்க. 

இனிச்‌ 5சாங்கியநூலில்‌ பிரகிருதி நித்தமாய்‌ வியா 
.பகமாய்ச்‌ சடமாய்‌ எல்லாப்பொருட்குங்‌ காரணமாய்ச்‌ : 


1. பிரமாண முதலிய பதார்த்தங்கள்‌ பதினாறாவன : 
பிரமாணம்‌, பிரமேயம்‌, ஐயம்‌, பிரயோஜனம்‌, திருஷ்டாந்‌ 
தம்‌, சித்தாந்தம்‌, அவயவம்‌, தர்க்கம்‌, நிர்ணயம்‌, வாதம்‌, 
.ஜல்பம்‌, விதண்டை, ஏத்துவாபாசம்‌, சலம்‌, சாதி, நிக்கரக 
ஸ்தானமென்பன. 

2. வைசேடிகநூல்‌ செய்தவன்‌ கணாதமுனிவன்‌. 
.நியாய நூல்‌ செய்தவன்‌ அக்ஷபாதமுனிவன்‌. இம்முனிவன்‌௩ 
-கெளதமப்‌ பெயராலும்‌ கூறப்படுவன்‌. 

3. சாங்கய நாலில்‌ கூறப்படும்‌ சற்காரியவாதம்‌ 
சைவ முதலிய சற்காரிய வாதநூல்கட்கும்‌, இதிற்‌ கூறப்‌ 
படும்‌ அத்தியாசவாதம்‌ மாயாவாதத்துக்கும்‌ உபகாரமாம்‌. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 25 


சாத்துவிகம்‌ இராசதம்‌ தாமதம்‌ என்னு முக்குணங்‌ 
களுஞ்‌ சமமாய்நின்ற அவதரமாய்‌ அருவாய்‌ இருக்‌ 
கும்‌ என்றும்‌, இந்தப்‌ பிரகிருதி இருபத்துநான்கரம்‌ 
தத்துவம்‌ என்றும்‌, இந்தப்‌ பிரகிருதியின்காரியம்‌ புத்தி 
தத்துவமுதற்‌ பிரகிருதிதத்‌ துவம்‌ ஈறாக இருபத்‌ துமூன்று 
தத்துவம்‌ என்றும்‌, இந்த இருபத்துநான்கு தத்துவங்‌ 
களுக்கும்‌ வேறாய்‌ நித்தமாய்‌ வியாபகமாய்‌ அருவாய்‌ : 
.1நானாபேதமாய்‌ முற்றுணர்வும்‌ தொழிலுமின்‌ றி அறிவு 
மாத்திரமாயிருக்கும்‌ ஆன்மாக்கள்‌ இருபத்தைந்தாம்‌ 
தத்துவம்‌ என்றும்‌, இந்த ஆன்மாக்களுக்கு முத்திகாலத்‌ 
தும்‌ பெத்தகாலத்தும்‌ வேற்றுமை இல்லை என்றும்‌, 
சொரூபத்தில்‌ அழுக்கு இல்லை என்றும்‌, அநாதியே 
புத்தியைச்‌ சார்ந்த அவித்தை வசத்தால்‌ சுகதுக்க 
ஞானம்‌ தோன்றும்‌ என்றும்‌, அதனால்‌ பெத்தன்‌ ஆயினா 
னென்றும்‌, பிரகிருதியையும்‌ புருடனையும்‌ பகுத்தறியும்‌ 
விவேக ஞானத்தால்‌ அவித்தை நீங்கலே முத்தி என்‌ 
அம்‌, ஆன்மாக்களுக்கு வேறாய்‌ ஈசுரன்‌ ஒருவன்‌ இல்லை 
என்றும்‌ கூறப்படும்‌. இந்தநூல்‌ செய்தவன்‌ கபிலமுனி. 

இனிப்‌ 2பாதஞ்சலதாலில்‌ பீரகிருதியும்‌ "பிராகரு 
தங்களும்‌ ஆன்மாக்களும்‌ பெத்தமுத்திகளும்‌ சாங்கிய 
நூலிற்‌ கூறியவாறே என்றும்‌, விவேகஞானம்போல 
இந்தச்‌ சாங்யெம்‌ நிரீசுவர சாங்கியம்‌. அது ன 
ணச்‌ எரி என: ” எனவரும்‌ சுருதி குக்திமாலையால்‌ 
அறியப்படும்‌. 

1. கானா - பல. 

2. இது யோக சாஸ்திரமென்றும்‌ சொல்லபியடும்‌. 

3. பராக்கு பிரகிருதியின்‌ காரியம்‌. 


26 சிக்தாந்தப்‌ பிரகாசிகை 


யோகமும்‌ *யோகாங்கமும்‌ முத்திக்குக்‌ காரணம்‌ என்‌ 
அம்‌, இருபத்தாறாம்‌ தத்துவம்‌ ஈசுரன்‌ ஒருவன்‌ உண்‌ 
டென்றும்‌, அவன்‌ எல்லாவற்றையும்‌ அதிட்டித்து 
நின்று செய்வோனாகலானும்‌ ' ஆன்மஞானத்தை உப: 
தேசிப்பவனாகலானும்‌ ஆன்மாக்களுக்கு வேறு என்‌ 
இங்‌ கூறப்படும்‌, இந்த நூல்‌ செய்தவன்‌ பதஞ்சலி' 
பகவான்‌. 

.... இனி2வேதாந்தவாதிகள்‌ : பாற்கரியனும்‌, மாயா 
வாதியும்‌, சத்தப்பிரமவாதியும்‌, கிரீடாப்பிரமவாதியும்‌: 
என நான்குவகைப்படுவர்‌. 

இவருள்‌ பாற்கரியர்‌ : சுரர்‌ ஈரர்‌ விலங்கு முதலிய: 
சடசித்துக்களெல்லாம்‌ பிரமத்தினுடைய பரிணாமம்‌ 
என்றும்‌, இந்தப்‌ பிரமம்‌ சச்சிதானந்தமாய்‌ நித்தமாய்‌ 
வியாபகமாய்‌ இருக்கும்‌ அதுவே ஈசுரன்‌ என்றும்‌, 
பரிணமித்து விகாரப்பட்டதை அறியரமையினாற்‌ பந்த 
மாயிற்று என்றும்‌, பாரமார்த்தத்தில்‌ ஒரு பொருளே 
என்றும்‌, வேதாந்தஞானத்தால்‌ சரீரத்திற்கு வேருகிய: 


1. யோகாங்கம்‌ - இமயம்‌ நியமமுதலிய எண்வகை. 
யோகவுறுப்புக்கள்‌. 

2. வேதத்திற்‌ கூறப்படும்‌ கருமகாண்ட ஆராய்ச்சி: 
செய்தற்‌ கெழுந்த மீமாஞ்சை நூல்‌ வேதாந்தமெனப்படும்‌.. 
பாசுபதமென்பது யோகப்‌ பெயராற்‌ சைவாகமங்கட்கும்‌ 
ரூடிப்பெயராற்‌ பாசுபதாகமங்கட்கும்‌ ஆமாறுபோல: 
வேதாந்தமென்பது யோகப்‌ பெயரான்‌ வேதத்தின்‌ முடி. 
பாய உபநிடதங்களைக கூறும்‌: ரூடிப்‌ பெயரான்‌ 
அவற்றை எடுத்துச்‌ செய்த ஏகான்மவாத நூலைக்‌ 
கூறும்‌. ஆகவே இங்கே வேதாந்தமென்‌ றது ஏகான்மவாத 
மாம்‌. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 27 


ஆன்மரூபம்‌ விளங்கும்‌ என்றும்‌, அதுவே பரப்பிரமம்‌ 
என்றறிந்து அதன்கண்‌ இலயித்தலே முத்தி என்றும்‌ 
கூறுவர்‌. 

இனி மாயாவாதிகள்‌ : முன்சொன்ன பிரமமே பார 
.மார்த்திகத்திலே மெய்ப்பொருள்‌ என்றும்‌, அஃது 
ஒழிந்து காணப்பட்ட பொருளெல்லாம்‌ இப்பியில்‌ 
'வெள்ளிபோலப்‌ பொய்ப்பொருள்‌ என்றும்‌, சகத்திற்கு 
உபாதானம்‌ மாயை என்றும்‌, 1.அந்த மாயை பிரமம்‌ 
போல மெய்ப்பொருளும்‌ அன்று முயற்கோடுபோலப்‌ 
பொய்ப்பொருளும்‌ அன்று என்றும்‌, மாயைக்கு வேறா 
-கப்‌ பிரமசொரூபம்‌ கான்‌ என்றும்‌, வேதாந்த ஞானத்‌ 
தால்‌ அறிவது முத்தி என்றும்‌ கூறுவர்‌. 

இனிச்சத்தப்பிரமவாதிகள்‌: காரணமான பரப்பிரமம்‌ 
பிரளயகாலத்தில்‌ சத்தவடிவாயிருக்கும்‌ என்றும்‌, சட 
-சித்துக்களாய்த்‌ தோன்றியழியும்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களும்‌ சத்தத்தினுடைய விகாரம்‌ என்றும்‌ சத்‌ சரூபமே 
முழுதும்‌ என்றறிவது முத்தி என்றும்‌ கூறுவர்‌. 

இனிக்‌ கிரிடாப்பிரமவாதிகள்‌ : முன்‌ கூறப்படும்‌ 
பிரமமே நான்‌ என்றும்‌, நான்‌ ஒருபடித்தன்‌ றிப்‌ பல 
- வகையாய்‌ நானாவிதமான விகாரப்பொருள்களோடுங்‌ 
கூடி விளையாடுகின்றேன்‌ என்றும்‌, இவ்வாறு அறி 
-வதே முத்தி என்றும்‌ கூறுவர்‌. 

இந்த நான்கு மதங்களுக்கும்‌ நூல்செய்தவன்‌ வேத 
வியாசன்‌ என அறிக. I 

மீமாஞ்சை வைசேடிகம்‌ நியாயம்‌ சாங்கியம்‌ 


1. மெய்ப்பொருளுமன்றாய்ப்‌ . பொய்ப்பொருளுமன்‌ 
..ருய்‌ இருப்பதை, மாயாவாதிகள்‌ அநிர்வசனீயம்‌ என்பர்‌; . 
. அநிர்வசனீயம்‌ - சொல்லொணாதது. 


28 ௪த்தாந்தப்‌ பிரகாசிகை 


பாதஞ்சலம்‌ வேதாந்தம்‌ என்னும்‌ இவ்வாறு நூலும்‌ 
வைதிகசாத்தீரங்கள்‌. இவ்வாறனுள்‌ வேதாந்தம்‌ ஒன்‌ 
அமே அத்துவிதநூல்‌ ; ஏனை ஐந்தும்‌ பேதநூல்கள்‌. 

இந்த அறுவகைநூலும்‌' அன்றி வேதத்திற்குப்‌ 
புறம்பான நூல்கள்‌ நாத்திகநூல்கள்‌; அவையாவன :-- 
*உலோகாயதம்‌, பெளத்தம்‌, 2ஆருகதம்‌ என மூவகைப்‌: 
படும்‌. 

அந்த மூன்றனுள்‌ உலோகாயதநூலில்‌: காட்ச 
ஒன்றே பிரமாணம்‌ என்றும்‌ காட்சிப்‌ பொருளாகிய 
பிருதிவி அப்பு தேயு வாயு என்னும்‌ நான்குமே மெய்ப்‌ 
பொருள்‌ என்றும்‌, இந்த நான்கு பூதக்கூட்டமான 
சரீரமே ஆன்மா என்றும்‌, உடல்வளர அறிவுவளரும்‌. 
உடம்புதேய அறிவுதேயும்‌ என்றும்‌, ஈசுரன்‌ என்று 
ஒருவன்‌ இல்லை என்றும்‌, இம்மையில்‌ சுக துக்கங்களே 
சுவர்க்கநரகங்கள்‌ என்றும்‌, சரீரம்‌ நசித்தால்‌ மேலைக்கு. 
ஆவதொருவினை இருப்பது இல்லை என்றும்‌, ஆதலால்‌: 
உடம்பிற்கு வேறாய்‌ ஆன்மா ஒருவன்‌ இல்லை என்றும்‌ 
கூறப்படும்‌, இந்த உலோகாயத நூல்‌ செய்தவன்‌ 
பிருகற்பதிபகவான்‌. 

இனிப்‌ “பெளத்தநூலில்‌, பிருதிவிமுதல்‌ புத்திதத்து 
வம்‌ ஈறாகத்‌ தத்துவம்‌ இருபத்‌ துமூன்று என்றும்‌, இவற்‌: 

1. உலோகாயதமதம்‌ சார்வாக மென்றும்‌ பெயர்‌ 
பெறும்‌. 

2. ஆருகதம்‌, ஜைனம்‌, சமணமென்பன ஒரு. 
பொருட்‌ சொற்கள்‌. 
3. பெளத்தநூல்‌ திரிபிடகமென்னும்‌ பெயரால்‌: 
.. கூறப்படும்‌. அவை சுத்தபிடகம்‌, விரயபிடகம்‌, அபிதர்ம. 
பிடகமென்னும்‌ பெயரின. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 29 


அள்‌ புத்திதத்துவம்‌ பிரதானம்‌ என்றும்‌, பாஞ்ச 
பெளதிகமான சரீரத்தில்‌ புத்திதத்துவமே உள்ளது 
என்றும்‌, இந்தப்‌ புத்திதத்‌ துவ முதலிய எல்லாப்‌ பொரு. 
ளும்‌ !கணடங்கம்‌ என்றும்‌, இவ்வா றன்றித்‌ 2 திரமாயெ' 
ஆன்மா என்பதும்‌ ஈசுரன்‌ என்பதும்‌ இல்லை என்றும்‌ 
கூறப்படும்‌. இந்தநூல்‌ செய்தவன்‌ ஆழதிபுத்தன்‌. இந்த: 
நூலிற்‌ கூறப்படும்‌ முத்தியாவது தண்ணீர்‌ ஒட்டம்‌ 
போல அநித்தியமாய்‌ அனுபவிக்கப்படும்‌ ஞானசநீ 
கதியே மோக்ஷமாம்‌. .இன்பதுன்பத்‌ தொடர்ச்சி 
யின்றிச்‌ சுத்தமான ஞானசந்ததியே முத்தியென்பர்‌ 
சிலர்‌. முறைமுறையாய்‌ வளராநின்ற தீபம்‌ எண்ணெ 
யும்‌ திரியும்‌ தேய்ந்தவிடத்துக்‌ கெடுவதுபோல ஞான 
சந்ததியினது நாசமே முத்தியென்பாரும்‌ உளர்‌. 

இந்தப்‌ பெளத்தர்‌: *செளத்திராந்திகன்‌, வைபாடி. 
கன்‌; மகாயானிகன்‌, மாத்தியமிகன்‌ என்று நால்வகைப்‌ 
படுவர்‌. இவருள்‌ ஒருசாரார்‌ காணப்படும்‌ * பொரு 
ளெல்லாம்‌ ௮சத்தியம்‌ ஞானசந்ததி ஒன்றுமே சத்தியம்‌ 
என்பர்‌. மற்றொரு சாரார்‌ இந்தப்‌ பொருள்‌ அனைத்‌: 
தும்‌ சத்தியமே கணபங்கம்‌ என்பர்‌, 

இனி “ஆருகதநூலில்‌ : ஆருகத நூல்‌ னை 


1. கணபங்கம்‌ - கணந்தோறும்‌ அழிவது. 

2. திரம்‌ - ஸ்திரம்‌: நிலையாயுள்ள து. 

3. சிவஞான சித்தியாரிலும்‌ சிவஞானபாடியத்திலும்‌ பெள த்‌: 
தம்‌ செளத்திராந்திம்‌ யோகாசாரம்‌ மாத்தியமிகம்‌ 
வைபாடிகமென நால்வகைப்படுமெனக கூறப்படுதலின்‌, 
இங்கே கூறிய மகாயானிகன்‌ செளத்திராந்திகனாதல்‌ அறி 
யப்படும்‌. ன 

-4. ஆருகத சமயத்தை அநுசரிப்பவர்கள்‌ சவேதாம்‌: 


௮0 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


அருகன்‌ என்றொரு கடவுள்‌ அநாதியே உள்ளவன்‌ என்‌ 
அம்‌, சீவன்‌ என்றொரு பதார்த்தம்‌ அகாதியே குற்ற 
.மூடைத்தாயிருக்கும்‌ என்றும்‌, இந்தச்‌ சீவன்‌ தூல 
தேகம்‌ தேயத்தேயும்‌ வளரவளரும்‌ என்றும்‌, மற்றை 
இந்திரியங்களும்‌ உள என்றும்‌, இவையெல்லாம்‌ அத்தி 
காயம்‌ நாத்‌இகாயம்‌ என்று வழங்கப்படும்‌ என்றும்‌, 
ஆஅருகதநூற்பொருள்‌ ஞானத்தாலும்‌ அந்த நூலிற்‌ 
கூறும்‌ 'சுடுபாறையிற்‌ கிடத்தல்‌ முதலிய தவங்களா 
அம்‌ சீவன்‌ உயிர்க்கொலை முதலிய பாவங்கள்‌ நீங்கி 
அருகன்போலக்‌ குற்றந்தீர்ந்தவன்‌ ஆவனென்றும்‌, இந்த 
நூலும்‌ இந்தப்பதார்த்தமும்‌ உண்டே இல்லையோ 
என்று வினாவினால்‌ உண்டாம்‌ இல்லையாம்‌ உண்டும்‌ 
இல்லையுமாம்‌ என்று ?மூவகையாற்‌ சொல்லப்படும்‌ 
என்றும்‌ கூறப்படும்‌. 

உலோகாயதன்‌ பெளத்தன்‌ சமணன்‌ என்னும்‌ 
இம்மூவரும்‌ ' ஆசாரமில்லிகளாகிய நாத்திகர்‌, இவர்‌ 
பரர்‌ திகம்பரரென இருவகைப்படுவர்‌. மகததேசத்தில்‌ 
தங்கியவர்கள்‌ வெள்ளாடை தரித்தமையின்‌ சுவேதாம்பர 
ரெனவும்‌, கர்டகாகஞ்‌ சென்றவர்கள்‌ பழைய நிர்வாணக்‌ 
கோலமே தாங்கனமையின்‌ இகம்பரரெனவும்‌ வழங்கப்‌ 
'பட்டாரென %. 6. தத்தர்‌ கூறுகின்றார்‌. இவர்கட்கு நூல்‌ 
பன்னிரண்டு அங்கங்களென்ப. ம்‌ 

1. சுடுபாறையிற்‌ கடத்தல்‌ தலைமயிர்‌ பறித்தல்‌ முத 
லிய தவம்‌ நிர்ச்சர பதார்த்தமெனப்படும்‌. 

2. இம்மூன்‌ றனோடு சொல்லொணாததாம்‌ என்பதும்‌ 
கூட்டி ஏழுவகையாற்‌ கூறப்படும்‌. * ஆம்‌ என்பது ஈண்டுச்‌ 
சுற்றென்னும்‌ பொருட்டாய தோரிடைச்‌ சொல்‌ ' என்பது 
. சிவஞான பாடியம்‌ அவையடக்கம்‌. இவ்வாறு கூறுவது 
சப்தபங்கி நியாயமெனப்படும்‌. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 21 


ஈசுரன்‌ என்ற அநாதிப்பொருள்‌ ஒன்றில்லை என்பர்‌. 
இந்தமதம்‌ மூன்றும்‌ வேதத்திற்குப்‌ புறம்‌, இவற்றிற்கு . 
முன்‌ கூறப்பட்ட ஆறு நூல்களும்‌ வைதிக நூல்கள்‌. 

இவ்வாறுக்கும்‌ பிறப்பிடமாகிய வேதங்கள்‌ : இருக்‌ 
கும்‌ எசுரும்‌ சாமமும்‌ அதர்வணமும்‌ என நால்வகைப்‌ : 
படும்‌. 

இவைகளுக்கு அங்கமாவன : சந்தோபிசிதியும்‌ 
கற்பகுத்திரமும்‌ சிக்கையும்‌ வியாகரணமும்‌ நிருத்த. 
மும்‌ சோதிடமும்‌ என ஆறு வகைப்படும்‌, 

வேதத்திற்‌ கூறப்படும்‌ விதிவிலக்குகளைப்பற்றிப்‌ 
பிராமணர்‌ முதலிய சாதிகளையும்‌ பிரமசாரி முதலிய 
ஆச்சிரமங்களையும்‌ விதிப்பதும்‌, உபநிடதங்களைப்‌ 
பற்றிப்‌ பிரகிருதி புருடன்‌ ஈசுரன்‌ இலக்கணங்களைக்‌ 
கூறுவதும்‌, வேதத்திற்‌ பெறப்படும்‌ ஒழுக்கம்‌ வழக்கு 
தண்டங்களை நியமிப்ப தும்‌ செய்வனவாகிய மனு முத 
லிய தருமசாத்திரங்கள்‌ பதினெட்டு வகைப்படும்‌. இந்த 
மிருதிகளைச்‌ செய்தவர்‌ மனு முதலிய இருடிகள்‌. 

இனி வாசுதேவனாற்‌ செய்யப்பட்ட பாஞ்சராத்திரத்‌ . 
தில்‌: இருபத்துகான்காம்‌ தத்துவமாகிய குண தத்‌ துவத்‌ 
திற்குமேல்‌ இருபத்தைந்தாம்‌ தத்துவம்‌ வாசுதேவன்‌ 


1. மிருதி பதினெட்டாவன :--மனுஸ்மிருதி, பிருகஸ்‌ 
பதிஸ்மிருதி, தக்ஷஸ்மிருதி, யமஸ்மிருதி, கெள தமஸ்மிருதி, 
, அங்கிரஸ்மிருதி, யாக்ஞவல்க்யஸ்மிருதி, பிரசேதஸ 
“ஸ்மிருதி, சாதாதபஸ்மிருதி, பராசரஸ்மிருதி, சம்வர்த்த 
ஸ்மிருதி, உசனஸ்மிருதி, சங்கஸ்மிருதி, லிகிதஸ்மிருதி, 
அத்திரிஸ்மிருதி, விஷ்ணுஸ்மிருதி, ஆபஸ்தம்பஸ்மிரு தி, 
ஹாரிதஸ்மிருதி என்பன. ்‌ 

2. இந்தப்‌ பாஞ்சராத்திரம்‌ புறச்சமயங்களில்‌ ஒன்று, 


அது சிந்தாக்தப்‌ பிரகாசிகை 


என்றொரு பரம்பொருள்‌ உண்டென்றும்‌, அந்தப்‌ பரம்‌ 
'பொருளினின்றும்‌ இருட்டினனும்‌ அனிருத்தனும்‌ 
மகரத்துவசனும்‌ ரெளகிணேயனும்‌ என்ற நான்கு 
வியூகங்கள்‌ சகத்தைப்‌ படைத்தற்பொருட்டுத்‌ தோன்‌ 
அம்‌ என்றும்‌, இந்த நான்கு வகுப்பினால்‌ சடமும்‌ சித்‌ 
தும்‌ ஆகிய எல்லா உலகும்‌ படைக்கப்பட்டன என்‌ 
அம்‌, வேதாந்தவா திகள்‌ நால்வரில்‌ பரிணாமவாதி சொல்‌ 
வதுபோல எல்லாம்‌ வாசுதேவன்‌ வடிவு என்றும்‌, 
வேதங்களில்‌ உறுதிப்பயன்‌ இல்லை பாஞ்சராத்திரத்தில்‌ 
உறுதிப்பயன்‌ உண்டு என்றும்‌, ஆகையால்‌ பாஞ்சராத்‌ 
தரத்தின்‌ முறையே தீக்கை செய்துகொண்டு வாசு 
தேவனை வழிபட்டு அவன்வடிவில்‌ இலயமாதலே 
முத்தி என்றும்‌ கூறப்படும்‌. 
இனி இதிகாசபுராணங்களில்‌ *வைதிககன்மங்களும்‌ 
சாங்கியம்‌ பாதஞ்சலம்‌ பாஞ்சராத்திரம்‌ பாசுபதம்‌ 
சைவம்‌ * என்னுமிவற்றிற்‌ கூறும்‌ பொருள்களும்‌ 
தோற்ற வொடுக்கங்களும்‌ பாரம்பரியங்களும்‌ மனு 
வந்தரங்களும்‌ பாரம்பரியக்கதைகளும்‌ கூறப்படும்‌. 
இதிகாசமாவது மகாபார தம்‌. 
புராணங்கள்‌ பதினெட்டு வகைப்படும்‌. இவற்றிற்‌ 
குக்‌ கருத்தன்‌ வேதவியாசன்‌. இருபத்தைந்தாம்‌ தத்து 
வம்‌ ஆன்மா என்றும்‌, தீக்கையான்‌ முத்தியென்றும்‌ 
புராணங்களிற்‌ கூறப்படும்‌. 
இனி அதிமார்க்கநூல்‌ மூன்றனுள்‌ 2பாசுபதஃ 
- 1: வடமொழி மூலப்பிரதி சிலவற்றில்‌ * AeA ்‌ 
என்ற பாடம்‌ காணப்படுகின்றது. 
2. பாசுபதம்‌ சங்கிராந்த சமவாதமென்று கூறப்‌ 
படும்‌, 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 33 


நூலில்‌: ஆன்மாக்கள்‌ பலவாய்‌ நித்தமாய்‌ வியாபக 
மாய்க்‌ காரியகாரண சையோகத்தால்‌ தோன்றும்‌ 
ஞானத்தால்‌ தனித்தனி வேறுபாடுடையனவாய்‌ இருக்‌ 
கும்‌ என்றும்‌, இவ்வான்மாக்களுக்கு ஆணவம்‌ இல்லை 
என்றும்‌, மாயை கன்மங்கள்‌ என்று இரண்டு பாசங்‌ 
கள்‌. உண்டு என்றும்‌, பாசங்களால்‌ சுகதுக்கங்களை 
அனுபவிக்கும்‌ என்றும்‌, ! வைராக்கிய முண்டாய்ச்‌ 
சாத்திரத்திற்‌ கூறியபடியே தீக்கைபெற்ற ஆன்மாவி 
னிடத்துப்‌ பரமேசுரனுடைய ஞானமுதலிய குணங்கள்‌ 
சங்கிராந்தமாய்ப்‌ பற்றும்‌ என்றும்‌, அப்போது குடும்ப 
பாரத்தைப்‌ புத்திரரிடத்‌.து வைத்துவிட்டுத்‌ துறவறத்‌ 
இற்‌ செல்லுவார்போல ஈசுரனும்‌ தன்னுடைய ஞானம்‌ 
முத்தனிடத்துச்‌ சங்கிரமிக்கச்செய்து தன்னதிகாரத்து 
ஓழிவு பெற்றிருப்பனென்றும்‌ கூறப்படும்‌. 

இனி £ மகாலாத நூல்‌ 5 பாசுபதர்‌ கூறிய முறையே 
மாயை கன்மங்களுடன்‌ ௫ ஆணவமலமும்‌ உண்டென்‌ 
அம்‌, ஆன்மாக்களுக்குப்‌ பெத்தத்தும்‌ முத்தியினும்‌ 
ஞானசத்தியேயன்றிக்‌ கிரியா சக்தி இல்லை என்றும்‌, 
சாத்திரத்திற்‌ கூறியபடியே தீக்கை பெற்று எலும்பணி 
தல்‌ முதலிய சரியைகளை அனுட்டிப்போர்‌ முத்தராவ 
ரென்றும்‌, இந்த முத்தருக்குக்‌ கேவலம்‌ ஞானசத்தி 
மாத்திரமே உண்டு, ஞானம்‌ கிரியை என்னும்‌ இரண்டு 
சத்தியும்‌ பரமேசுரன்‌ ஒருவனுக்கே என்றும்‌ கூறப்‌ 
டும்‌. 

1. வைராக்கியம்‌ - உவர்ப்பு. 

5, மகாவிரதம்‌ உற்பத்தி சமவாதமென்று கூறப்‌ 
படும்‌. 

2 3. பாசுபதர்‌ ஆணவமலத்துண்மை கொள்ளார்‌ ; ' 

மகாவிரதர்‌ ஆணவமலத்‌ துண்மை கொள்‌ வர்‌. 


34 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


இனிக்‌. ! தாபாலிக நூலில்‌: ஆன்ம இலக்கணமும்‌. 
பந்த இலக்கணமும்‌ பாசுபதர்‌ மகாவிரதர்‌ கூறியபடி 
என்றும்‌, சாத்திரத்திற்‌ கூறிய முறையே தீக்கைபெற்‌. 
அத்‌ இனந்தினம்‌ பச்சைக்கொடி ஒன்று பிடித்துக்‌ 
கொண்டு மனிதர்‌ தலையோட்டில்‌ பிச்சையே ற்று 
உண்ணவேண்டும்‌ என்றும்‌, மகாவிரதர்‌ கூறிய: 
முறையே முத்தி என்றும்‌ கூறப்படும்‌, பாசுபதம்‌ மகா 
விரதம்‌ காபாலிகம்‌ என்னும்‌ அதிமார்க்கசாத்திரம்‌ 
மூன்றும்‌ மரயை வித்தை காலம்‌ என்னும்‌ தத்துவங்‌: 
களில்‌ இருக்கும்‌ உருத்திரர்‌ மூவராற்‌ செய்யப்பட்டன. 

இனி மறுமையிற்‌ பலிக்கும்‌ சித்தாந்தசாத்திரத்தை. 
இம்மையிலே தெளிவிப்பனவாய்க்‌ 2 காருடம்‌ தக்கிணம்‌ 
வாமம்‌ பூதம்‌ என நான்கு நூல்கள்‌ உள்ளன. அவை: 
தற்புருடம்‌, அகோரம்‌, வாமம்‌, சத்தியோசாதம்‌ எனக்‌. 
கீழ்‌ உள்ள நான்கு முகங்களால்‌ பரமசவன்‌ அனுக்‌. 
கிரகஞ்‌ செய்யப்பெற்று அந்தப்‌ பெயர்கொண்ட. 
விஞ்ஞானாகலர்‌ நால்வராற்‌ செய்யப்பட்டன. 


இவற்றுள்‌ காருடதந்திரத்தில்‌: தற்புருடமே பிரம: 
ரூபமாகத்‌ தியானம்‌ செய்து பூசிக்கற்பாற்று எனக்‌. 
கூறப்படும்‌. இந்நூலில்‌ எவ்வகைப்பட்ட பிணியும்‌: 
கண்கூடாகத்‌ இிர்க்கும்‌ மந்திரங்களும்‌ மருந்துகளும்‌. 
கூறப்படும்‌. 


ஆ 
1. காபாலம்‌ ஆவேச சமவாதமென்று கூறப்படும்‌. - 


2 இதான்‌ சாகக்‌ என்‌ ஜான்‌ ஏ பன்‌ | ஒண்டி 
, கன எனச்‌ | என ஸு காமிகாகமத்திற்‌ 
கு.றிக்கப்பட்டிருக்கின்‌ றது (தந்திராவதார படலம்‌, ௨௧.) 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 35 


்‌ இனித்‌ தக்கிணதந்திரத்தில்‌: அகோரமே 'பீரமரூப 
. மாகத்‌ தியானம்‌ செய்து பூசிக்கற்பாற்று என்றும்‌, 
"யோகத்தை அனுட்டித்துப்‌ பரமசிவனைக்‌ காணவேண்‌ 
டும்‌ என்றும்‌ கூறப்படும்‌. பகைவரை வெல்லுதற்கு 
மந்திரங்களும்‌ இதனுட்‌ கூறப்படும்‌. ர்‌ 
இனி வாமதந்தீரத்தில்‌ 2 வாமதேவமே பிரமரூப 
மாகத்‌ தியானித்துப்‌ பூசிக்கற்பாற்று என்று: கூறப்‌ 
படும்‌. இதனுள்‌ இரசவாதம்‌ முதலியனவும்‌ கூறப்‌ 
படும்‌. 
இனிப்‌ பூததந்திரத்தில்‌: சத்தியோசாதமே பிரம 
ரூபமாகத்‌ தியானித்துப்‌ பூசிக்கற்பாற்று என்று கூறப்‌ 
படும்‌. பூதப்பிரேதப்‌ பிசாசுகளை ஓட்டும்‌ மந்திரங்‌ 
- களும்‌ மருந்துகளும்‌ இதனுட்‌ கூறப்படும்‌. 
இனிச்‌ சத்திதத்துவத்தில்‌ வசிக்கும்‌ ஓர்‌ ஆன்மா 
-வால்‌ செய்யப்பட்டது சாத்தநூல்‌. இந்தத்‌ தந்திரத்தில்‌ 
பாற்கரிய வேதாந்திபோலச்‌ சடசித்துக்கள்‌ எல்லாம்‌ 
-சத்தியின்‌ பரிணாமம்‌ என்று கூறப்படும்‌. 
இனிக்‌ 1கெளளம்‌ யாமளம்‌ முதலிய தந்திரங்கள்‌ 
மச்சேந்திரநாதர்‌ முதலிய மானுட சித்தராற்‌ செய்யப்‌ 


பட்டன. 


1. “கவுளர்‌ அருவுருவப்‌ பொருள்‌ உயிரென்பர்‌ ' . 
சான்பது சிவஞான சித்தியார்‌ 197, 11-ஆம்‌ திருவிருத்தவுரை. 
இவர்கள்‌ குளசாஸ்திர வாதிகளென ஸ்ரீ காமிகாகமத்து 
ஆசாரியாபிஷேக விதி படலத்திற்‌ கூறப்பட்டது (சுலேர்‌ 
கம்‌, 20.) தந்திராவதார படலத்தில்‌ 26-ஆவது சுலோகத்தி 
௮ம்‌ இப்பெயர்‌ கூறப்பட்டிருக்கறது. ஆயினும்‌ இது 
'வேறென்றும்‌ தெரியவருகிறது. 


90 சித்தாந்‌ தப்‌ பிரகாசிகை 


'இனி ”உலோகாயத ஞானிகள்‌ பிருதிவி அப்பு: 
தேயு வாயு என்னும்‌ நான்கு பூதங்களையும்‌ அறிந்தமை. . 
யால்‌ அவர்களுக்கு அவற்றின்‌ ' கீழ்ப்பட்ட புவனங்‌: 
களிற்‌ பிறவி ஒழியும்‌. ஆருகதருக்குக்‌ குணதத்துவத்‌. ' 
தின்‌ கீழ்ப்பட்ட தத்‌ துவங்களிற்‌ பிறவி ஒழியும்‌. நையா: 
யிக வைசேடியர்களுக்கும்‌ புத்திதத்‌ துவம்‌ வரையும்‌ 
பிறவி ஒழியும்‌. புத்தருக்குப்‌ புத்திதத்‌துவத்தின்‌ ழ்ப்‌: 

. பிறவி ஒழியும்‌. சாங்கியருக்குப்‌ பிரகிருதியையும்‌ புரு. - 
டன்யும்‌-விவே௫த்தறிதலால்‌ பிரரொதிவரையும்‌ பிறவி 
ஒழியும்‌. பிரகிருதிக்கு மேற்பட்ட மிச்சிராத்துவாக்‌ 
களை அறியாமையால்‌ கன்மசேடம்‌ உடையவர்கள்‌ 
ஆதலான்‌ இவர்களுக்கு வீஞ்ஞான கேவலத்தன்மை 
வராது. பாஞ்சராத்திரிகளுக்குப்‌ பிரசருதிக்குக்‌ £ழ்ப்‌: 
பட்ட புவனங்களிற்‌ பிறவி ஒழியும்‌, . வேதாந்திகள்‌. 
புருட தத்துவத்தை அடைவர்‌. பெளராணிகர்‌ அராக. 
தத்துவத்தை அடைவர்‌. காபாலிகர்‌ காலதத்து : 
வத்தை அடைவர்‌. பாசுபதர்‌ மாயாதத்‌ துவத்தை. 
அடைவர்‌. மகாவிரதர்‌ வித்தியாதத்‌ துவத்தை அடை 
வர்‌. காருடம்‌ தக்ணெம்‌ வாமம்‌ பூதம்‌ என்னும்‌ தந்தி 
ரங்களில்‌ தீக்கை பெற்றவர்‌ சத்திதத்துவத்திலுள்ள 
்‌ நிவீர்த்தி பிரதிட்டை வித்தை சாந்தி என்னும்‌ புவனங்‌ 


-. களை முறையே அடைவர்‌. சுத்தமாயெ சாத்தநூலார்‌ 


1. “அவ்வத்‌ தெய்வங்களை நிலைபெறும்‌ தத்துவமே அவ 
வச்சமயத்தார்க்கு முத்தித்தான மென்பதூஉம்‌ இதனாறி 
பெறுதும்‌. அவ்வவற்றின்மேலுள்ள தத்துவங்கள்‌ அவ்வச்‌ 
.சமயத்தார்க்குணர்ச்சி செல்லாமையின்‌, அவ்வத்தத்துவத்‌ 
தின்‌ அளவினன்‌ றி அவர்க்கு மேற்சேறல்‌ கூடாமையறிக "' 
என்பது சிவஞானசித்தியார்‌ 1]. 78.ஆம்‌ திருவிருத்தவுரை. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை OT 


சத்திதத்துவத்தை அடைவர்‌. கெளளம்‌ யாமளம்‌: 
முதலிய சாத்திரங்களிற்‌ பெண்புணர்ச்சி. கொலை முத: 
லியன உண்மையால்‌ இவர்கள்‌ பிசாசபதத்தை அடை 
வார்கள்‌. 

இனிச்‌ சித்தாந்த சாத்திரமாவன : விந்துவினின்றும்‌. 
- நாதம்‌ தோன்றி விந்துவும்‌ பிரணவமும்‌ வன்னங்களும்‌ 
ஆகமுறையே பரிணமித்து அனுட்டுப்புச்சந்தசாய்ச்‌ 
செய்யப்பட்டன, அவை சிவபேதமும்‌ உருத்திரபேத: 
மும்‌ என இருவகைப்படும்‌. விஞ்ஞானாகலரில்‌ பரம: 
சிவன்‌ அனுக்கிரகத்தைப்பெற்ற பிரணவர்‌ முதலிய 
பெயருடைய பத்துச்‌ சிவன்களுக்கும்‌ சத்தியோசாதம்‌ 
வாமதேவம்‌ என்னும்‌ திருமுகங்களான்‌ அருளிச்செய்த: 
காமிக முதலிய அபரஞானம்‌ பத்தும்‌ சிவபேதம்‌ எனப்‌: 
படும்‌. இவ்வாறு பரமசிவன்பால்‌ உபதேசம்பெற்ற: 
'2உருத்திரர்‌ பதினெண்மருக்கும்‌ அகோரம்‌ தற்புருடம்‌ 
ஈசானம்‌ என்னும்‌ திருமுகங்களான்‌ அருளிச்செய்த 
விசயம்‌ முதலிய பதினெட்டும்‌ உருத்திரபேதம்‌ எனப்‌ 
படும்‌, இந்த இருபத்தெட்டுச்‌ சிவாகமங்களும்‌ ஒவ்‌: 
வொன்றிற்குக்‌ கோடிரெந்தமாக  இருபத்தெட்டுக்‌ 


1. பத்துச்‌ சிவன்களாவார்‌ : பிரணவர்‌, சுதர்‌, சுதீப்‌ 
தர்‌, காரணர்‌, சுசிவர்‌, ஈசர்‌, குக்ஷ்மர்‌, காலர்‌, அம்பு, தசே: 
சர்‌ என்பவர்‌. 

2. உருத்திரர்‌ பதினெண்மராவார்‌ :--அநாதிருத்தி' 
ரர்‌, தசார்ணர்‌, நிதகேசர்‌, வியோமர்‌, தேஜசு, ப்ராம்‌: 
ஹணேசர்‌, சிவர்‌, சர்வாத்மகர்‌, அநந்தர்‌, பிரசாந்தர்‌, சூலி, 
ஆலயேசர்‌, பிந்து, சிவஙிஷ்டர்‌, சோமர்‌, ஸ்ரீதேவி, தேவ 
விபவர்‌, சிவீர்‌ என்பவர்‌, இவ்வாறு ஸ்ீ காமிகாகமத்துத்‌. 
தந்திராவதாரபடலத்திற்‌ கூறப்பட்டது. 


96 சித்தாந்தப்‌ பிரகாசிகை . 


“கோடி கிரந்தங்களாம்‌. : இந்தச்‌ சைவாகமம்‌ இருபத்‌ 
'தெட்டிற்கும்‌ சித்தாந்தம்‌ என்று பெயர்‌. 
இவை ஞானபாதம்‌, யோகபாதம்‌, கிரியாபாதம்‌, 
சரியாபாதம்‌ என்று தனித்தனி நான்கு பாதங்கள்‌ 
உடையனவாய்‌ இருக்கும்‌. 
இவற்றுள்‌ ஞானபாதத்தில்‌ : பரமசிவனுடைய 
சொரூபமும்‌ விஞ்ஞானாகலர்‌ பிரளயாகலர்‌ சகலர்‌ என்‌ 
னும்‌ ஆன்மாக்களின்‌ சொரூபமும்‌, ஆணவம்‌ கான்‌ 
.மியம்‌ மாயேயம்‌ வைந்தவம்‌ திரோதானசத்தி என்னும்‌ 
பாசங்களின்‌ சொரூபமும்‌, சத்தியின்‌ சொரூபமும்‌ 
'சிவதத்துவமுதல்‌ பிரகிருதி தத்துவம்வரை முப்பத்‌ 
தாறு தத்துவங்களினது உற்பத்தியும்‌ இவை ஆன்‌ 
மாக்கள்‌ போகம்‌ புசிக்கைக்குக்‌ கருவியாம்‌ முறைமை 
யும்‌ புவனங்கள்‌ புவனேசுரர்‌ சொரூபங்களும்‌ புவ 
.னங்களின்‌ யோசனைப்பிரமாணங்களும்‌, அதமப்பிரள 
யம்‌ மத்திமப்பிரளயம்‌ மகா பிரளயங்களின்‌ சொரூ 
பங்களும்‌, அந்தப்‌ பிரளயங்களின்‌ பின்னர்ச்‌ சிருட்டி 
யாம்‌ முறைமையும்‌, பாசுபதம்‌ மாவிரதம்‌ காபாலிகம்‌ 
முதலிய மதங்களின்‌ சொரூபங்களும்‌ கூறப்படும்‌. 
இனிக்‌ கிரியாபாதத்தில்‌ : மந்திரங்களினது உச்சார 
ணம்‌ சந்தியாவந்தனம்‌ பூசை செபம்‌ ஓமங்களும்‌, சம 
யம்‌ “விசேடம்‌ “நிருவாணம்‌ ஆசாரியா பிடே கங்களும்‌, 


1. சமயதிக்ஷை சைவாசாரத்திற்கு அதிகாரமளிப்‌ 
பது. 
2, விசேட தகை சிவபூசை முதலியவற்றிற்கும்‌ 
யோகநெறிக்கும்‌ சிவாகமம்‌ ஓதுதற்கும்‌ அதிகாரமளிப்பது. 
3. நிர்வாண இகைத சிவாகமங்களின்‌' உண்மைப்‌ 
பொருள்‌ ஆராய்வதற்கு அதிகாரமளிப்பது. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 39° 


1புத்தி முத்திகளுக்கு உபாயமான திக்கையும்‌ கூறப்‌: 
படும்‌. 

இனி யோகபாதத்தில்‌ : இந்த முப்பத்தாறு தத்‌. 
துவங்களும்‌, தத்துவேசுரரும்‌ ஆன்மாவும்‌ பரமசிவனும்‌ 
சத்தியும்‌ சகத்திற்குக்‌ காரணமான: மாயை மாமாயை 
களைக்‌ காணும்‌ வல்லமையும்‌, அணிமாதி சித்திகள்‌ 
உண்டாம்‌ முறைமையும்‌, இயமம்‌ நியமம்‌ ஆசனம்‌. 
பிராணாயாமம்‌ பிரத்தியாகாரம்‌ தாரணம்‌ தியானம்‌ 
சமாதிகளினுடைய முறைமையும்‌, மூலாதார முதலிய 
ஆதாரங்களின்‌ முறைமையும்‌ கூறப்படும்‌. 

இனிச்‌ சரியாபாதத்தில்‌ : பிராயச்சித்த விதியும்‌,. 
பவித்திர விதியும்‌, சிவலிங்க இலக்கணமும்‌, உமா 
மகேசரர்‌ முதலிய வியத்தாவ்வியத்த இலிங்கங்களின்‌ 
இலக்கணமும்‌, நந்திமுதலிய கணநாதர்‌ இலக்கணமும்‌, 
செபமாலை யோகபட்டம்‌ தண்டம்‌ கமண்டலம்‌ முத 
லியவற்றின்‌ இலக்கணமும்‌, அந்தியேட்டி விதியும்‌ 
சிராத்த விதியும்‌ கூறப்படும்‌. 


௭, 2தீஷ்ூரப்பீரகரணம்‌ 


சமயதீக்கை பெற்றோர்‌ உருத்திரபதம்‌ அடைவர்‌. . 
விசேடதீக்கை பெற்றோர்‌ மகேசுரபதம்‌ அடைவர்‌. 
ஈண்டு உருத்திரபதமென்றது குணதத்துவ மத்தகத்தி 
லிருக்கும்‌ உருத்திரபதமே ஆம்‌, ஈசுரபதம்‌ என்றது 
பிரகிருதிக்குமேல்‌ மிச்சிராத்‌துவாவில்‌ முந்தின தத்துவ : 
மான அராகதத்துவபதமேயாம்‌. ஈசுரனால்‌ அதிட்டிக்‌ . 

1. புத்தி - போகம்‌. 

2. தகை. 


40 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


கப்படுவதாகலான்‌ அந்தத்‌ தத்துவத்தை அடைவதே 
சஈசுரபதத்தை அடைவது என்று. சொல்லப்படும்‌. 
சாங்கம்‌ பாதஞ்சலம்‌ வேதாந்தம்‌ பாஞ்சராத்திரங்‌ 
களிற்‌ கூறும்‌ வழிக்கு மேற்பட்ட நிருவாண தீக்கை 
.யைப்‌ பெற்றவர்‌ பரமசிவனோடு சாமியமான முத்தியை 
அடைவர்‌. த 

இனி நிர்வாணதீக்கை : சத்திய நிருவாணம்‌, அசத்‌ 
திய நிருவாணம்‌ என இரு வகைப்படும்‌. அவற்றுள்‌ 
சத்திய நிருவாணதீக்கை பெற்றோர்‌ தீக்கை பெற்ற 
போழ்தே சரீரம்‌ நீங்கி முத்தியைப்‌ பெறுவர்‌. அசத்‌ 
_இயநிருவாணதீக்கை பெற்றோர்‌ தீக்கையில்‌ சஞ்சித 
மும்‌ ஆகாமியமும்‌ சோதித்துச்‌ சரீரம்‌ நிற்பதற்கு ஏது 
வாய்ப்‌ புசிக்கப்படும்‌ பிராரத்தகன்மம்‌ சோதிக்கப்‌ 
.படாமையால்‌ ஆயுள்முடிவில்‌ சரீரம்‌ நீங்கி முத்தியை 
அடைவர்‌. 

சாதக்தீக்கை பெற்றுச்‌ சிவபத்தி சிவபூஜை 
.செய்‌.தகொண்டு பின்பு வித்தியேசுரர்‌ முதலியோர்‌ 
பதங்களை விரும்பினவர்‌ அந்தப்‌ பதங்களைப்‌ பெறுவர்‌. 
அப்பதங்களில்‌ இருப்பவர்க்குள்‌ பற்றற்றவர்‌ அப்‌ 
பொழுதே முத்தியை அடைவர்‌ ; அல்லாதார்‌ மகாசங்‌ 
கார காலத்து முத்தியைப்‌ பெறுவர்‌, 

நிர்ப்பீசதீக்கையாவது: தீக்கை செய்ததன்பின்‌ 
அனுட்டிக்கப்படும்‌ சந்தியாவந்தனம்‌ சிவலிங்கார்ச்சனை 
முதலிய சமயாசாரங்களைத்‌ தீக்கை செய்யும்பொழுதே 
சோதித்து ஓழிப்பது ஆகலான்‌ பாலர்‌'வாலீசர்‌ 


1. * பாலரொடு வாலீசர்‌ விருத்தர்‌ பணிமொழியார்‌ 
பலபோகத்‌ தவர்‌ வியாதிப்பட்டவர்க்குப்‌ பண்ணுஞ்‌ சீல 
மது நிர்ப்பீசம்‌ '--என்பது சிவஞான சித்தியார்‌ VII] சூ. 


சித்தாந்தப்‌ பிரகாசிகை 41 


விருத்தர்‌ பணிமொழியார்‌ பலபோகத்தவர்‌ வியாதிப்‌ 
பட்டவர்க்குப்‌ பண்ணுவதாம்‌. 
சபீசதீக்கையாவது : வல்லமையுடைய சமயி புத்தி 
ரர்‌ சாதகாசாரியர்க்குப்‌* பண்ணுவதாம்‌, இந்தத்‌ திக்‌ 
“கையில்‌ சஞ்சிதம்‌ ஆகாமியம்‌ என்னும்‌ இருவகைக்‌ 
' கன்மங்களும்‌ இந்தக்‌ கன்மங்களுக்கு ஈடான எல்லாச்‌ 
சரீரங்களும்‌ சுத்தி செய்யப்படும்‌. சரீரம்‌ இல்லாமை 
யால்‌ போகங்களும்‌ ௩சிக்கும்‌. இந்தச்‌ சரீரங்களுக்கு 
ஏதுவான பிராரத்தகன்மம்‌ சுத்திசெய்யப்படாமை 
யால்‌ சரீரத்துக்குள்ள சுகதுக்கங்கள்‌ அனுபவிக்கப்‌ 
படும்‌. இவ்வாறு மூவகைக்‌ கன்மங்களும்‌ நாசமாம்‌. 
ஆகவே தீக்கையானபின்‌ மரணமளவும்‌ சாத்திரங்‌ 
களின்‌ விதித்த நியமங்களின்‌ வழுவாமை சரிக்க 
வேண்டும்‌. பரமசவனது திருவருளாகிய தீக்கையா 
ன்றி மற்றொன்றானும்‌ முத்தி இல்லை. 

திக்கை செய்துகொண்டபீன்பு ஆசாரத்தில்‌ வழு 
வினால்‌ புத்திபூர்வமாகச்‌ செய்த பாவம்‌ பிராயச்சித்தத்‌ 
தினாலும்‌ ம்ந்திராதிதிரவியங்களின்‌ உபாயங்களாலும்‌ 
பவித்திரவிதியினாலும்‌ சுத்தியாம்‌. அபுத்திபூர்வமாக 
வழுவினால்‌ அந்தியேட்டிக்‌ கிரியையால்‌ சுத்தியாம்‌. 

தீக்கை செய்துகொண்டபின்பு ஆவசியகமாக 


௪-ஆவது திருவிருத்தம்‌.  * ஏனளலிஎஏக வி வாதுனரன- 
ள்‌ | எள்ள UATE HTT 
என்பது சோமசம்பு பத்ததி, விசேஷ திக்ஷாவிதி, ௨௪. 

1. “ஓதியுணர்க்‌ தொழுக்கநெறி யிழுக்கா நல்ல 
வுத்தமர்க்குச்‌ செய்வதுயர்‌ பீசம்‌” என்பது ஹே குத்‌ . 
இரத்து ௫-ஆவது திருவிருத்தம்‌. 


42 சித்தாந்தப்‌ பிரகாசிகை 


அனுட்டிக்கப்படும்‌ கன்மங்களாவன : இயம நியமங்களும்‌ 

சந்தியாவந்தனம்‌ சிவலிங்கபூசை அக்கினிகாரியங்களும்‌: 
குருவசனபரிபாலனமும்‌, இயன்றமட்டும்‌ மகேசுவர 
பூசை முதலாயினவுமாம்‌. * 

... அனுட்டிக்கலாகாத கன்மங்களாவன : நிர்மாலியம்‌: 
புசித்தல்‌, சிவநிந்தை, சிவசாத்திர 1 விதிதாசாரநிந்தை, 
தேவதிரவியங்களை உபயோகஞ்செய்தல்‌, உயிர்க்கொலை 

முதலாயினவாம்‌. 

இவ்வாறு தீக்கைபெற்று விதித்தபழி அனுட்‌ 
டித்து முத்தனாகிய ஆன்மாவுக்கு ஆணவம்‌ கான்மியம்‌ 
மாயேயம்‌ வைந்தவம்‌ திரோதானசத்தி என்னும்‌ 
பாசங்களினின்‌ று நீங்குதலும்‌, பரமசிவன்போல முழுது 
மூணர்தல்‌, முழுதுஞ்‌ செய்தல்‌, சித்தம௫ழ்ச்சி, அநாதி 
_ யாகிய சுதந்திரத்தன்மை, கெடாதசத்தியடைமை, 
அளவிறந்தசத்தியுடைமை என்னும்‌ சாட்குண்ணியத்‌ 
தின்‌ சொரூபத்தைப்‌ பெறுதலும்‌ இலக்கணமாம்‌. 
இந்தக்‌ குணங்களைப்‌ பெற்றவர்க்குப்‌ 2 பரமசிவனைப்‌ 
போலப்‌ பஞ்சகிருத்தியம்‌ செய்தல்‌ கூடாது. பரம 
சிவனே பஞ்சகிருத்தியத்தால்‌ பிறருக்கு அனுக்ரகம்‌ 
செய்வர்‌ என அறிக, 

சர்வாத்மசம்பு சிவாசாரியரா ற்‌ செய்யப்பட்ட வட 
மொழிச்‌ சித்தாந்தப்‌ பிரகாசிகை திருவாவடு துறைச்‌ : 
சிவஞானமாதவனாற்‌ சித்தாந்தப்பிரகாசிகை யெனத்‌ 
தென்மொழியாற்‌ செய்யப்பட்டது. 


1. விதிதம்‌--விதிக்கப்பட்டத. 

2. *உம்பர்பிரா னுற்பத்தி யாதிகளுக்குரிய னுயிர்‌ 
தானுஞ்‌ சிவானுபவ மொன்‌ நினுக்கு முரித்தே' என்பது 
சிவஞானசித்தியார்‌, 1. 10-ஆவது திருவிருத்தம்‌. - 


